ii ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ ஏப்ரல்‌ 1982 


வீமறரயரரதி 
ஸ்ரீகாஞ்சிப்‌ பெரியவர்களால்‌ நாமம்‌ சூட்டப்பெற்று | நன்றாக நடைபெறும்‌” என்று அருளாசி 
பெற்ற பத்நிரிகை அமர பாரதி. 
அவர்தம்‌ வழித்‌ தோன்றல்‌ ஸ்ரீகாஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீஜயேந்திர சரஸ்வதி 
ஸ்வாமிகளது அருட்கரத்தால்‌ வெளியிடப்படும்‌ பேறு பெற்ற பத்திரிகை அமர பாரதி. 
ஸநாதன ஹிந்து தர்மத்தின்‌ மேம்பாடுகளை எடுத்துக்‌ கூறிப்‌ பாரத பாரம்பரியத்தையும்‌ 
இலக்கியச்‌ சிறப்புகளையும்‌ பேணிப்‌ போற்றப்‌ பல அறவோர்களின்‌ ஆசியுடன்‌ பிறந்த பத்திரிகை 
அமர பாரதி. 
நேரிடைச்‌ சந்தாதாரர்களையே நம்பிச்‌ செயற்படும்‌ பத்திரிகை அமர பாரதி. 
விற்பனை நிலையங்களில்‌ அரிதாகக்‌ கிடைக்கும்‌ பத்திரிகை அமர பாரதி. 
தன்‌ பணி சிறக்க அன்பர்களின்‌ உறுதுணை வேண்டுகிறது அமர பாரதி. 
தாங்களும்‌ சந்தாதாரர்களாகச்‌ சேர்ந்து தங்கள்‌ நண்பர்களையும்‌ சந்தா நேயர்களாக்கித்‌ தரக்‌ 
கோருகிறது அமர பாரதி. 
ஆயுள்‌ சந்தா ரூ. 250/- ஆண்டுச்‌ சந்தா ரூ. 17/- 
ஆயுள்‌ சந்தாவைத்‌ தவணைக்கு ரூ. 50/- வீதம்‌ 5 தவணைகளில்‌ ஓராண்டுக்குள்ளும்‌ 
கட்டலாம்‌, 
தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: 
அமர பாரதி, 12, கிழக்குத்‌ தெரு, 
மேற்கு சி.ஐ.டி. நகர்‌, சென்னை-000 035 


வியை பாரதம்‌ 
(தேசிய வார ஏடு) 
அசிரியர்‌: வே. ரங்கராஜன்‌, எம்‌.ஏ. 
தன்மான மிக்க ஹிந்துவின்‌ உரிமைக்‌ குரல்‌ 
தேசபக்தி மற்றும்‌ தன்னலமற்ற சேவையின்‌ சங்கொலி 
ஹிந்து முன்னணி போன்ற இயக்கங்களின்‌ சிங்கநாதம்‌ 
மதமாற்றம்‌, மற்றும்‌ தேசவிரோதச்‌ செயல்களுக்கு 
எதிரான இடிமுழக்கம்‌ 
ஹிந்து பண்பாடு மற்றும்‌ ஹிந்து ரால்டிர எழுச்சியின்‌ 
வீடமுரசு. 
உள்ளத்தைத்‌ தொடும்‌ கட்டுரைகள்‌, கவிதைகள்‌, மற்றும்‌ கதைகள்‌, தேச 
பக்தர்களின்‌ வாழ்க்கை வரலாறு மற்றும்‌ சம்பவங்கள்‌; மகாகவி பாரதியார்‌ போன்ற | 
பெரியோர்களின்‌ சொல்லோவியங்கள்‌--அனைத்தும்‌ நிரம்பி வாரந்தோறும்‌ பவனி 
வருகிறது **விஜய பாரதம்‌” ”. 
தனிப்‌ பிரதி: 0-50 காசு. ஆண்டுச்‌ சந்தா: ரூ. 26-00 
அரையாண்டுச்‌ சந்தா: ரூ. 13-00 
உங்கள்‌ பிரதிக்கு இன்றே எழுதுங்கள்‌ : 
“விஜய பாரதம்‌” 
86, படேல்‌ ரோடு, பெரம்பூர்‌, சென்னை-600 011 


TT பபப 


க்கல்‌ 


Mec. No. Rol. 
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


தொகுதி 62 | ஏப்ரல்‌--1982 | இதழ்‌ 4 
பொருளடக்கம்‌ 
1. பிரார்த்தனை 105 
2. ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ அருள்வாக்கு 106 
3. சிவ சின்னங்கள்‌ 109 
4. ஸ்ரீசீதாராமன்‌ - சுவாமி விவேகானந்தர்‌ “ 113 
5. சிறுவர்‌ பகுதிகதை : நாமுவின்‌ உள்ளம்‌ வருக்க 
6. பஞ்சாயதன பூஜை- ராஜம்‌ ஜயராமன்‌ op யு 
7. ஆன்மிக உரையாடல்‌- சுவாமி சிவானந்தர்‌ ம 
8. சங்கரர்‌ ஆற்றிய பணி- வி. ஆர்‌. கல்யாணசுந்தர சாஸ்திரிகள்‌ ப! 
9. அருள்நெறிக்‌ கதை : பக்த சபரி - நாடோடி 125 
10. ஸ்ரீராமபிரானின்‌ அருளுரை--சுவாமி கமலாத்மானந்தர்‌ - 128 
11. கைவல்ய நவநீதம்‌ - சுவாமி அமரானந்தர்‌ 9 
12. தியான வேளையிலே எப்‌. ஜே. அலெக்சாண்டர்‌ a Al 
18. அருள்நெறிக்‌ கதைகள்‌-— நாடோடி 136 


ETL ATS LTS ATS LTS LETS அமா ௫ னான அமா மை சமா ௪.௮௫ அமா SE அச அ அ அ 


LET NEW INDIA ARISE 


॥ 
| 
“Let new India arise out of the peasants, \ 
cottage, grasping the plough; டி 
Out of the huts of the fisherman, the ॥ 
cobbler and the sweeper. ச \ 
“Let her spring from the grocer’s shop, \ 
from beside the oven of the fritter - டி 

ட. seller. : \ 
“Let her emanate from the factory, from \ 
marts and from markets. Let her emerge N 
from groves and forests, from hills and \ 
mountains.’ ॥ 
—Vivekananda \ 

\ 

\ 

\ 

\ 

௮ 


SYNDICATE BANK 


Where Service is a Way of Life 
HO: MANIPAL-576 119 KARNATAKA STATE 


22 22 22 22 22 22 272222 2-2 ச LETS LETS LETS ATT 


1 ௮.ச.அ.ச.அச௫ அம. ETL அன ET EET கி 


ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌, சென்னை-600 004 


1982 ஏப்ரல்‌ மாத நிகழ்ச்சிகள்‌ 


ஸ்ரீராம நவமி : 2-4-82 வெள்ளிக்கிழமை (மாலை வழிபாட்டிற்குப்‌ பிறகு ஸ்ரீராமநாம 
சங்கீர்த்தனம்‌) 

4-4.82 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல்‌ 6 மணி வரை திரு கே. அருணாசலம்‌ 
அவர்களால்‌ “ஸ்ரீராமபிரான்‌” என்ற தலைப்பில்‌ ஹரிகதா காலேட்சேபம்‌ 
நிகழ்த்தப்பெறும்‌. 


ஸ்ரீராமநவமி பொதுக்‌ கூட்டம்‌ (மாலை 6 மணி முதல்‌ 7 மணி வரை) 


தலைவர்‌: சுவாமி கபீரானந்தர்‌ 
பேசுபவர்‌: திரு வி. எஸ்‌. வி. குருஸ்வாமி சாஸ்திரிகள்‌ 


சத்‌ சங்கம்‌ : ஞாயிறுதோறும்‌ மாலை 4 மணி முதல்‌ 5-30 மணி வரை 
ஸ்ரீலலிதா ஸஹஸ்ரநாம பாராயணம்‌ (11-4-82 & 25-4-82) 
ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ரநாம பாராயணம்‌ (18-4-82) 


11-4-82 1. ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாமம்‌--திரு வி. ஆர்‌. கல்யாணசுந்தர சாஸ்திரிகள்‌ 
18-4-82 2. இராமாயணம்‌ -திறா ஆர்‌. கோதண்டராமன்‌ 
26-4-52 3. ஸ்ரீலலிதா ஸஹஸ்ரநாமம்‌-—திரு வி. எஸ்‌. வி. குருஸ்வாமி சாஸ்திரிகள்‌ 


மாலை 5-35 மணி முதல்‌ 6-30 மணி வரை சுவாமி கபீரானந்தர்‌ (பக்தி ரத்தினவளி” என்‌ லைப்பில்‌ 
எப்ரல்‌ 11, 18, 25 தேதிகளில்‌ ஞாயிற்றுக்கிழமைகளில்‌ ஆங்கிலத்தில்‌ ன தத்வ p 


வார நாட்களில்‌ ஈடைபெறும்‌ சொற்பொழிவுகள்‌ மாலை 5-30 மணிக்கு 


திங்கள்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ உபதேசங்கள்‌ - சுவாமி அமிர்தானந்தர்‌ 

செவ்வாய்‌ தேவி மாகாத்மியம்‌--சுவாமி பிரசாந்தானந்தர்‌ 

புதன்‌ இராமாயணம்‌--சுவாமி கமலாத்மானந்தர்‌ 

வியாழன்‌ 1 பகவத்கீதை - பிரம்மசாரி சின்மய சைதன்யா 

வெள்ளி துளசி இராமாயணம்‌ -சுவாமி வீதபயானந்தர்‌ 

சனி அத்யாத்ம இராமாயணம்‌-— ஜஸ்டிஸ்‌ டி. ராமகிருஷ்ணன்‌ (3-4-82 மட்டும்‌) 


மாலை வழிபாட்டிற்குப்‌ பிறகு இரவு 7 மணிக்கு *ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ உபதேசங்கள்‌ என்ற 
தலைப்பில்‌ சனிக்கிழமைகளில்‌ சுவாமி கபீரானந்தர்‌ ஆங்கிலத்தில்‌ உரை நிகழ்த்துவார்‌. 
விசேஷ தினங்கள்‌ : 
28-4-82 புதன்‌ ஸ்ரீசங்கரர்‌ & ஸ்ரீராமானுஜர்‌ ஜயந்திகள்‌ 
2-5-82 ஞாயிறு ஸ்ரீசங்கரர்‌ & ஸ்ரீராமானுஜர்‌ ஜயந்தி விழாப்‌ பொதுக்‌ கூட்டம்‌ 
4-24-52 & 19-43-82 ஆகிய ஏகாதசி தினங்களில்‌ மாலை வழிபாட்டிற்குப்‌ பிறகு ஸ்ரீராமநாம 

சங்கீர்த்தனம்‌ நடைபெறும்‌. 

குறிப்பு: கடந்த இதழில்‌ “வேறு சில நிகழ்ச்சிகள்‌” என்ற தலைப்பில்‌ கொடுக்கப்பட்டிருந்த 
நிகழ்ச்சிகள்‌ அனைத்தும்‌ ஏப்ரல்‌ மாதத்திலும்‌ நடைபெறும்‌. 

அனைவரையும்‌ அனைத்து நிகழ்ச்சிகளிலும்‌ கலந்துகொள்ளுமாறு அன்புடன்‌ அழைக்கிறோம்‌. 

தலைவர்‌ 


தொலைபேசி ராமகிருஷ்ண மடம்‌ 
11291 க்கு 004 


காமதிநவீண கீதம்‌ 


நன்றே நினைமின்‌ நமன்‌ இல்லை. 
திருமூலர்‌ 


| 


தொகுதி 62 | இதழ்‌ 4 


auf uae க MRNA | 
qafiat qatar agi ஏகி ॥ 


நமாமி தர்மநிலயாம்‌ கருணாம்‌ லோகமாதரம்‌ | 
பத்மப்ரியாம்‌ பத்மஹஸ்தாம்‌ பத்மாக்ஷீம்‌ பத்மஸ*ந்தரீம்‌ || 
லக்ஷம்‌ அஷ்டோத்தரசதநாம ஸ்தோத்திரம்‌ 


தாமரையிடம்‌ பிரியமுள்ள, தாமரையைக்‌ கையில்‌ கொண்ட, தாமரைக்‌ 
கண்களுடைய, பத்மசுந்தரியான, தருமத்திற்கு இருப்பிடமான, கருணையுள்ள, உலக 
மாதாவை வணங்குகிறேன்‌. 


எவ்வுயிரும்‌ என்னுயிர்போல்‌ எண்ணி இரங்கவும்‌ நின்‌ 
தெய்வ அருட்‌ கருணை செய்யாய்‌ பராபரமே. 

அன்பர்‌ பணிசெய்ய எனை ஆளாக்கி விட்டுவிட்டால்‌ 
இன்பநிலை தானே வந்தெய்தும்‌ பராபரமே, 

எல்லாரும்‌ இன்புற்றிருக்க நினைப்பதுவே 

அல்லாமல்‌ வேறொன்றறியேன்‌ பராபரமே. 

தம்முயிர்‌ போல்‌ எவ்வுயிரும்‌ தானென்று தண்ணருள்கூர்‌ 
செம்மையருக்கு ஏவல்‌ என்று செய்வேன்‌ பராபரமே. 


தாயுமானவர்‌ 


ட லு திம்‌ மூ... 
த டல்‌ 


| ஞாயிறு, டிசம்பர்‌ 9, 18883 


சிறிது நேரத்திற்குப்‌ பிறகு குருதேவர்‌ ம-விடம்‌ 
வைஷ்ணவ மகான்களைப்‌ பற்றிய *பக்தமாலா” 
என்ற புத்தகத்தைப்‌ படித்துக்‌ காட்டும்படி கூறி 
னர்‌. அதன்படி மஃவும்‌ படிக்க ஆரம்பித்தார்‌ : - 


ஜயமல்‌ என்று ஓர்‌ அரசன்‌ இருந்தான்‌. பக 
வான்‌ ஸ்ரீகிருஷ்ணரிடம்‌ அவன்‌ இதயபூர்வமான 
பக்தி பூண்டிருந்தான்‌. அவன்‌ கிருஷ்ணரை, 
சியாமசுந்தரர்‌ என்ற பெயரில்‌ வழிபட்டு வந்‌ 
தான்‌. கிருஷ்ணபூஜைக்கு உரிய எல்லா நியம 
அனுஷ்டானங்களையும்‌ விதிமுறை தவறாமல்‌ 
அவன்‌ மிகுந்த சிரத்தையோடு கடைப்பிடித்துக்‌ 
கிருஷ்ணனை வழிபட்டு வந்தான்‌. தனது இஷ்ட 
தெய்வத்திடம்‌ ஆழ்ந்த பற்றுக்‌ கொண்டு லயித்‌ 
துத்‌ திருப்தி அடைந்திருந்த அந்த அரசனின்‌ 
உள்ளத்தில்‌ மற்றத்‌ தேவதேவியரைப்‌ பற்றிய 
எண்ணம்‌ எழுந்ததில்லை. அவன்‌ பின்பற்றி 
வந்த பக்திசாதனைகளில்‌ ஒன்று, தனது இஷ்ட 
தெய்வமான கிருஷ்ணரை நாள்தோறும்‌ தவறா 
மல்‌ மத்தியான்ன காலம்‌ வரை ஒரே மனதுடன்‌ 
பூஜை செய்ததாகும்‌. இந்த நல்ல பழக்கத்தை 
அவன்‌ எந்தக்‌ காரணத்தை முன்னிட்டும்‌ 
கைவிடாமல்‌ இருந்து வந்தான்‌. தனது ராஜ்யமே 
அழித்தாலும்‌ சரி, அல்லது செல்வம்‌ முழுவதுமே 
கரைந்து போனாலும்‌ சரி, அவன்‌ பூஜை 
நியமத்தை மட்டும்‌ ஒருபோதும்‌ மாற்றிக்கொள்ள 
மாட்டான்‌. இவ்விதம்‌ பூஜைக்‌ கிரமத்திலிருந்து 


ஜயமல்‌ வழுவாதவன்‌ என்ற ரகசியத்தை அறிந்து 
கொண்ட பக்கத்து நாட்டு அரசன்‌ காலைநேரத்‌ 
தில்‌ ஜயமல்லின்‌ ராஜ்யத்தின்மீது, பட்மெடுத்‌ 
தான்‌. 


ஜயமல்லின்‌ கட்டளையின்மையால்‌ அவனது 
போர்வீரர்களால்‌ போரில்‌ ஈடுபட முடியவில்லை. 
எனவே அவர்கள்‌ பகைவனின்‌ படையெடுப்பைப்‌ 
பேசாமல்‌ பார்த்துக்கொண்டிருந்தனர்‌. மெல்ல 
மெல்ல, பகைவர்‌ தலைநகரின்‌ கோட்டையைச்‌ 
சூழ்ந்து முற்றுகையிட்டனர்‌. அந்த நிலையில்கூட 
ஜயமல்‌ பூஜையறையை விட்டு வெளியே வர 
வில்லை. அவனது தாய்‌. பூஜையறைக்குப்‌ போய்ப்‌ 
பரிதாபமாகத்‌ தேம்பித்‌ தேம்பி அழுதுகொண்டே 
ஜயமல்லை யுத்தம்‌ செய்யப்‌ போகும்படி வேண்டி 
னாள்‌. ஆனால்‌ ஜயமல்‌ மன்னனே மிகவும்‌ அமைதி 
யாக அவளிடம்‌, ₹*அம்மா, நீ ஏன்‌ கவலைப்‌ 
படுகிறாய்‌? சியாமசுந்தரர்தாம்‌ எனக்கு இந்த 
ராஜ்யத்தைக்‌ கொடுத்தார்‌; - அவரே அதைத்‌ 
திருப்பி எடுத்துக்‌ கொண்டுவிட நிச்சயித்திருந்‌ 
தால்‌, நான்‌ என்ன செய்ய முடியும்‌? அதற்கு 
மாறாக, அவரே என்னைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌ 
என்று நினைத்தாரானால்‌ எவராலும்‌ எனக்கு எந்த 
விதத்‌ தீங்கும்‌ விளைவிக்க இயலாது. நமது 
சொந்த முயற்சிகளெல்லாம்‌ பயனற்றவையே 
யாகும்‌' ” என்று கூறிவிட்டான்‌. 


இவ்விதம்‌ ஜயமல்‌ மன்னன்‌ சொல்லிக்கொண் 
டிருந்ததற்கிடையில்‌ இஷ்டதெய்வமான சியாம 
சுந்தரரே குதிரை லாயத்திலிருந்து ஜயமல்லின்‌ 
குதிரையை அவிழ்த்து எடுத்துக்‌ கொண்டு, 


ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌- அருள்வாக்கு 


உண்மையாகவே போருடை தரித்துப்‌ போர்க்‌ 
களத்தை நோக்கிப்‌ புறப்பட்டிருந்தார்‌. தன்னந்‌ 
தனியாகவே அவர்‌ பகைவரை எதிர்த்து, எதிரி 
யின்‌ படையை அழித்துவிட்டார்‌. படையெடுத்து 
வந்த எதிரியின்‌ படையைச்‌ சின்னபின்னப்‌ 
படுத்தியபிறகு, கோவிலுக்குப்‌ பக்கத்தில்‌ குதிரை 
யைக்‌ கொண்டு வந்து நிறுத்திவிட்டு, சியாம 
சுந்தரர்‌ கோவிலுக்குச்‌ சென்றுவிட்டார்‌. 


ஜயமல்‌ பூஜை முடிந்து வெளியில்‌ வந்தபோது, 
கோவிலுக்கு அருகில்‌ தன்‌ குதிரை கட்டப்பட்‌ 
டிருந்ததையும்‌, அது களைத்து வேர்வை சொட்டச்‌ 
சொட்ட நிற்பதையும்‌ கண்டான்‌. **என்‌ குதிரை 
மீதேறிச்‌ சவாரி செய்தது யார்‌? அதைக்‌ 
கோவிலுக்கு அருகில்‌ கொண்டு வந்து நிறுத்தி 
யது யார்‌?'' என்று காவலாளிகளை அவன்‌ 
அதட்டிக்‌ கேட்டான்‌. காவலாளிகளான வீரர்‌ 
களோ தங்களுக்கு அதைப்பற்றி ஒன்றுமே தெரி 
யாது என்று ஒரே குரலாகக்‌ கூறினர்‌. 


குழப்பத்துடன்‌ மன்னன்‌ தனது படையைத்‌ 
திரட்டிக்கொண்டு போர்க்களம்‌ நோக்கிச்‌ சென்‌ 
றான்‌. அங்கே பகைவரின்‌ படைவீரர்‌ அனை 
வருமே அங்கும்‌ இங்குமாக விழுந்து பிணமாகக்‌ 
கிடந்ததை ஜயமல்‌ கண்டான்‌. பகைவனான அர 
சன்‌ ஒரே ஒருவன்‌ மட்டுமே அந்த யுத்தகளத்தில்‌ 
உயிர்தப்பியிருந்தான்‌. நடந்தது என்னவென்று 
ஒன்றும்‌ புரியாமல்‌ விழித்தபடியே ஜயமல்‌ யுத்த, 
களத்தைப்‌ பார்த்துக்கொண்டு நின்றபோது, 
பகைவனான அரசன்‌ ஜயமல்லின்‌ அருகில்‌ வந்து 
அவனை வணங்கி, **தயவுசெய்து நான்‌ சிலவற்‌ 
றைத்‌ தங்களுக்குத்‌ தெரிவிக்க அனுமதியுங்கள்‌. 
என்னால்‌ யுத்தம்‌ செய்யவே முடியவில்லை. 
உங்களுடைய அந்தப்‌ போர்வீரர்‌ இந்த உலகத்‌ 
தையே வெற்றி கொள்ளக்கூடிய பராக்கிரம 
சாலியாக இருக்கிறார்‌. இனி எனக்கு உங்கள்‌ 
செல்வமோ ராஜ்யமோ வேண்டாம்‌. வேண்டு 
மானால்‌ தாங்கள்‌ விரும்பினால்‌ என்னுடைய 
ராஜ்யத்தையும்‌ சந்தோஷமாகத்‌ தங்களுக்குத்‌ 
,தந்துவிடுகிறேன்‌. நீங்கள்‌ மட்டும்‌ உங்களுடைய 
, நண்பனான அந்த நீலநிறப்‌ படைவீரனைப்‌ பற்றி 
எனக்குச்‌ சொன்னால்‌ போதும்‌. என்‌ கண்கள்‌ 
அந்த வீரரின்மீது பட்டதுதான்‌ தாமதம்‌, அவர்‌ 
என்‌ உள்ளத்தையும்‌ உயிரையும்‌ ஒரேயடியாகக்‌ 
.கவர்ந்துகொண்டுவிட்டார்‌'” என்று கூறினான்‌. 


107 


அந்த மன்னன்‌ அவ்விதம்‌ தெரிவித்தபோது, 
சியாமசுந்தரர்தாம்‌ போர்க்களம்‌ சென்றவர்‌ என்‌ 
பதை ஜயமல்‌ உடனே ஒரு நொடியில்‌ புரிந்து 
கொண்டான்‌. படையெடுத்து வந்த மன்னனுக்‌ 
கும்‌ அந்த உண்மை விளங்கிவிட்டது. அவன்‌ 
ஜயமல்‌ மன்னனை மரியாதையுடன்‌ வணங்கி 


எழுந்தான்‌. ஜயமல்லின்‌ முலமாகக்‌ 
கிருஷ்ணரின்‌ கிருபைக்கு அந்த மன்னன்‌ 
பாத்திரமானான்‌. 


ம- கதையைப்‌ படித்து முடிந்ததும்‌ குருதேவர்‌ 
ம-வுடன்‌ பேசத்‌ துவங்கினார்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ : இதையெல்லாம்‌ நீ நம்பு 
கிறாயா? கிருஷ்ணரே குதிரைமீது சென்று 
ஜயமல்லின்‌ பகைவர்களைக்‌ கொன்றார்‌ என்பதை 
நீ நம்புகிறாயா ? 


ம-: ஜயமல்‌ சிறந்த கிருஷ்ண பக்தன்‌. 
அவன்‌ மனப்பூர்வமாகக்‌ கிருஷ்ணரை வழிபட்‌ 
டான்‌ என்பதில்‌ எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. 
ஆனால்‌ கிருஷ்ணர்‌ குதிரைமீதேறிப்‌ போர்க்களத்‌ 
திற்கு வந்தததைப்‌ பகைவர்‌ அனைவரும்‌ 
பிரத்தியட்சமாகப்‌ பார்த்தார்கள்‌ என்பதை என்‌ 
னால்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை. கிருஷ்ணர்‌ 
குதிரைமீதேறி அங்கு வந்திருக்கலாம்‌; ஆனால்‌ 
அங்கிருந்தவர்‌ யாவரும்‌ உண்மையாகவே அவ 


ரைப்‌ பார்த்தார்களா என்பது எனக்குத்‌ 
தெரியாது. 
ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ (புன்சிரிப்புடன்‌): இந்தப்‌ 


புத்தகத்தில்‌ பக்தர்களைப்‌ பற்றிய பல அழகிய 
கதைகள்‌ இருக்கின்றன. ஆனால்‌ இவையெல்‌ 
லாம்‌ ஒருதலைப்பட்சமாகவே இருக்கின்றன. 
மேலும்‌ இந்த நூல்‌, தனது கருத்துக்களிலிருந்து 
வேறுபடுபவர்களையெல்லாம்‌ தூற்றுகிறது. 


மறுநாள்‌ காலைநேரம்‌. தோட்டத்தில்‌ நின்று 
கொண்டு குருதேவரும்‌ ம-வும்‌ பேசிக்கொண் 
டிருந்தனர்‌. 


ம-: நான்‌ இங்கே வந்து தங்கலாமா? 
ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ : தங்கலாம்‌. அது சரி, 
நீங்களெல்லோரும்‌ இங்கு இப்படி அடிக்கடி 
வருகிறீர்களே, இது எதைக்‌ குறிக்கிறது? 
பொதுவாக ஒரு சாதுவைப்‌ பார்ப்பதற்கு மக்கள்‌ 


108 


எதோ ஒரு தடவைதான்‌ செல்வார்கள்‌. ஆனால்‌ 
நீங்களெல்லாரும்‌ இப்படி அடிக்கடி வருகிறீர்‌ 
களே, இதன்‌ தாத்பர்யம்‌ என்ன? 


ம- பதில்‌ எதுவும்‌ சொல்லாமல்‌ மெளனமாக 


இருந்தார்‌. குருதேவரே தமது கேள்விக்குப்‌ 
பதில்‌ அளித்தார்‌. 
ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ (ம- விடம்‌): எனக்கு 


மிகவும்‌ அந்தரங்கமானவர்களில்‌ ஒருவனாக நீ 
இல்லாமற்‌ போனால்‌ இங்கு இப்படி. அடிக்கடி 
வருவாயா என்ன? அந்தரங்கமானவன்‌ என்‌ 
பதற்கு என்ன அர்த்தம்‌ என்றால்‌ என்‌ சொந்த 
உறவினன்‌, எனக்குச்‌ சொந்தமானவன்‌, எனக்கு 
உரியவன்‌, தந்தையும்‌ மகனும்‌ போல, சகோதர 
னும்‌ சகோதரியும்‌ போல என்று அர்த்தம்‌. நான்‌ 


உங்களுக்கு எல்லா விஷயத்தையும்‌ சொல்லி 
விடுவதில்லை, அப்படி எல்லாவற்றையும்‌ 
சொல்லிவிட்டேனானால்‌ நீ மீண்டும்‌ இங்கு வரு 


வாயா என்ன? 


ஒரு சமயம்‌ சுகதேவர்‌ பிரம்மஞானம்‌ பெறும்‌ 
பொருட்டு ஜனகரிடம்‌ சென்றார்‌. ஜனகர்‌, 
“முதலாவதாகத்‌ தட்சிறையை எனக்குத்‌ தந்து 
விடு'” என்று சுகதேவரிடம்‌ கூறினார்‌. சுகதேவர்‌ 
அதற்கு, **உபதேசம்‌ பெறுவதற்கு முன்னால்‌ 
நான்‌ ஏன்‌ உங்களுக்குத்‌ தட்சிணை தர வேண்‌ 
டும்‌?'* என்று வினவினார்‌. ஜனகர்‌ சிரித்துக்‌ 
கொண்டே, “உனக்குப்‌ பிரம்மஞானம்‌ ஏற்பட்ட 
பிறகு குருசிஷ்ப உணர்வு உன்னிடம்‌ நிலைத்‌ 
திருக்குமா என்ன! ஆகவேதான்‌ முதலில்‌ 
தட்சிணையைத்‌ தரவேண்டும்‌ என்று கூறினேன்‌' 
என்று விளக்கினார்‌. 


அப்போது சுக்லபட்சத்தின்‌ இரவுநேரம்‌. சந்தி 
ஈன்‌ தனது குளிர்ந்த நிலவொளியை 


எங்கும்‌ 
பாய்ச்சிக்கொண்டிருந்தான்‌. ம- காளிகோவிலைச்‌ 
சேர்ந்த தோட்டத்தில்‌ தனிமையில்‌ உலவிக்‌ 


கொண்டிருந்தார்‌. தோட்டத்தின்‌ ஒரு பக்கத்தில்‌ 
குருதேவரின்‌ அறை, நஹபத்‌, மகிழமரங்கள்‌ 
அடர்ந்திருந்த இடம்‌, பஞ்சவடி ஆகியவை 


இருந்தன. மறு பக்கத்தில்‌ நிலவொளியினால்‌ 
பிரகாசித்தபடி புனிதகங்கை பிரவாகமாகச்‌ 
சென்றுகொண்டிருந்தது. 


ம- தமக்குத்‌ தாமே பின்வருமாறு சிந்தித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌ : ‘உண்மையாகவே ஒருவன்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


இறைவனைத்‌ தரிசிக்க முடியுமா? ஸ்ரீராம 
கிருஷ்ணரோ நிச்சயம்‌ அது முடியும்‌ என்று சொல்‌ 
கிறார்‌. **நீ சிறிதளவு முயற்சி செய்து ஆத்ம 
சாதனம்‌ பழகினால்‌ போதும்‌; உடனே யாரோ 
ஒருவர்‌ முன்வந்து, *இப்படி, இப்படிச்‌ செய்‌” 
என்று உனது ஆன்மிக முன்னேற்றத்திற்கு 
வேண்டிய உதவிகளைச்‌ செய்து தருவார்‌!” என்று 
அவர்‌ கூறுகிறார்‌. அது சரி. நானோ திருமண 
மானவன்‌. குழந்தைகள்‌ வேறு எனக்கு இருக்‌ 
கின்றன. இப்படியெல்லாம்‌ இருந்தும்‌ என்னால்‌ 
பகவானை அடைய முடியுமா? (ம- சிறிது யோசித்‌ 
தார்‌. மீண்டும்‌ அவரது சிந்தனை தொடர்ந்தது.) 
நிச்சயம்‌ என்னால்‌ பகவானை அடைய முடியும்‌. 
அப்படி இல்லாவிட்டால்‌ குருதேவர்‌ ஏன்‌ அவ்‌ 
விதம்‌ உறுதியாகச்‌ சொல்லப்‌ போகிறார்‌ ? 
கடவுளின்‌ கிருபை மட்டும்‌ இருக்குமானால்‌ ஏன்‌ 
அவரைத்‌ தரிசிக்க முடியாது? 


*இதோ என்முன்னால்‌ இந்த உலகம்‌ காணப்‌ 
படுகிறது. சூரியன்‌, சந்திரன்‌, நட்சத்திரம்‌, 
ஜீவர்கள்‌, இருபத்துநான்கு தத்துவங்கள்‌- 
இவையெல்லாம்‌ எப்படி உண்டாயின? இவற்‌ 
றைச்‌ சிருஷ்டித்தது யார்‌? நான்‌ யார்‌? எனக்‌ 
கும்‌ அந்தச்‌ சிருஷ்டிகர்த்தாவுக்கும்‌ உள்ள 
தொடர்பு என்ன ? இதையெல்லாம்‌ அனுபூதியில்‌ 
அறிந்துகொள்ளாவிட்டால்‌ மனிதப்பிறவி வீணே 
யாகும்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ மனிதருள்‌ சிறந்தவர்‌ 
என்பது நிச்சயம்‌. இத்தகைய ஒரு மகாபுருஷரை 
என்‌ வாழ்க்கையில்‌ பார்த்ததில்லை. இவர்‌ நிச்சய 
மாகப்‌ பகவானைத்‌ தரிசித்திருக்கிறார்‌. அப்படி 
இல்லாவிட்டால்‌ “அம்மா! அம்மா!” என்று 
அந்த அளவுக்கு அன்யோன்யமாக ஆண்டவனை 
அழைத்து அவருடன்‌ இரவும்‌ பகலுமாக இவரால்‌ 
எப்படிப்‌ பேச முடியும்‌? மேலும்‌, அப்படி இல்லா 
விட்டால்‌, ஆண்டவன்‌ மீது இவருக்கு இந்த 
அளவிற்கு ஆழ்ந்த பக்தி எப்படி ஏற்பட்டிருக்க 
முடியும்‌? ' வெளியுலகத்தையே மறந்துவிடும்‌ 
அளவிற்கு இவர்‌ ஆண்டவன்மீது பிரேமைபக்தி 
கொண்டிருக்கிறார்‌. சமாதியில்‌ லயிக்கிறார்‌. 
அசைவற்ற ஜடம்‌ போல இருக்கிறார்‌. சில 
சமயங்களில்‌ பிரேமையால்‌ விளைந்த பரவசம்‌ 
காரணமாகச்‌ சிரிக்கிறார்‌, அழுகிறார்‌, ஆனந்த - 
நர்த்தனம்‌ புரிகிறார்‌, பாடுகிறார்‌. ” ப 


ரணை ENN LIN EEN INI ட டை ட ட ட ட ட வன ன பக பட ண அதத த எ ட ணு ணு கணு களும்‌ 


சிவசின்னங்கள்‌ 


ஒரு நாயகனை உடைய நாயகிக்கு மஞ்சள்‌ 
பூச்சும்‌, கழுத்தில்‌ தாலியும்‌ இன்றியமையாதன 
ஆகும்‌. அது போலவே, சிவபெருமானை வழி 
படும்‌ சிவபக்தர்களுக்குத்‌ திருநீறும்‌ ருத்திராட்‌ 
சமும்‌ இன்றியமையாதவை என்று சாஸ்திரங்கள்‌ 
கூறுகின்றன. 


திருநீறும்‌ ருத்திராட்சமும்‌ சிவ சின்னங்கள்‌ 

எனப்படும்‌. அவற்றுள்‌ முதலாவதாகிய திரு 
நீற்றைப்பற்றி முதலில்‌ தெரிந்துகொள்வோம்‌. 
பிறகு ருத்திராட்சத்தைப்‌ பற்றித்‌ தெரிந்து 
கொள்வோம்‌. 


திருநீறு (உயிர்கள்‌ செய்யும்‌ பாவங்களை 
இல்லாமற்‌ செய்ய வல்ல விபூதி, மேலான 
ஐசுவரியம்‌ அல்லது செல்வம்‌) , ரகை (அணிந்து 
கொள்பவரைக்‌ காப்பாற்றுவது) என்று பல 
பெயர்களில்‌ ஆன்றோர்‌ இந்த முதற்‌ சின்னத்தை 
அழைத்திருக்கிறார்கள . 


பஸ்ம ஜாபால உபநிஷதம்‌, காலாக்னி ருத்ர 
உபநிஷதம்‌, ச்வேதாச்வதர உபநிஷதம்‌ முதலிய 
சம்ஸ்கிருத நூல்கள்‌ திருநீற்றின்‌ பெருமையைக்‌ 
கூறுகின்றன. 


தமிழில்‌ திருஞானசம்பந்தர்‌ இயற்றிய திருநீற்‌ 
றுப்‌ பதிகம்‌ திருநீற்றின்‌ பெருமையை நன்கு 
விளக்குகிறது. 


திருநீற்றைச்‌ சைவர்‌ மட்டும்தான்‌ போற்றி 
அணிந்துகொள்கிறார்கள்‌ என்பதில்லை. வைண 
வர்கள்‌ வீட்டில்‌ பேய்‌ பிசாசு முதலியவற்றால்‌ 
பீடிக்கப்பட்டவர்களுக்குச்‌ சிகிச்சை செய்யத்‌ 
திருநீற்றைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 


கிறிஸ்தவ மதத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 0௦00 
Friday நாளுக்குப்‌ பிறகு ஒரு நாளில்‌ அனைவரும்‌ 
சிலுவை போன்று செய்த ஓலையைச்‌ சுட்டு அதன்‌ 
சாம்பலை ஒரு புதன்கிழமையில்‌ அணிந்துகொள் 
கிறார்கள்‌. அந்த நாள்‌ Ash Wednesday என்று 
வழங்கப்பெறுகிறது. 


ரா.வி. - சித்‌. - 2 


மக்கள்‌ எல்லாக்‌ காரியங்களையும்‌ திருநீறு 
அணிந்து கொண்ட பிறகுதான்‌ ஆரம்பிக்க 
வேண்டும்‌ என்பது சைவ மரபாகும்‌. 


கோவிலுக்குள்‌ செல்ல வேண்டுமென்றால்‌, 
அவ்விதம்‌ செல்வதற்கு உரிய தகுதியை வழங்கு 
வது திருநீறு என்று சித்தாந்தம்‌ கூறுகிறது. 
அதற்கு ஓர்‌ உதாரணம்‌ வருமாறு 


திருநாவுக்கரசர்‌ சமண சமயத்திலிருந்து 
துன்பப்பட்டுத்‌ திலகவதியாரைச்‌ சரணடையத்‌ 
திருவதிகைக்கு வந்தார்‌. அவ்விதம்‌ அவர்‌ 
வந்த நேரம்‌ விடியற்காலை என்பதைப்‌ பெரிய 
புராணம்‌ மூலம்‌ அறிகிறோம்‌. 


தம்‌ திருவடியில்‌ வீழ்ந்து வணங்கிய அப்பர்‌ 
பெருமானைச்‌ சகோதரியாகிய திலகவதியார்‌ 
சிவாலயத்திற்குள்‌ அழைத்துச்‌ செல்ல நினைத்‌ 
தார்‌. ஆனால்‌, சிவாலயத்திற்குள்‌ செல்வதற்கு 
நம்மைத்‌ தகுதியுடையவர்களாகச்‌ செய்வது 
திருநீறு அணிதல்‌. 


ஆதலால்‌ திலகவதியார்‌ திருநீற்றை ஐந்‌ 
தெழுத்து ஓதித்‌ தம்‌ தம்பியிடம்‌ கொடுத்து 
அணியச்‌ செய்தார்‌. அவரும்‌ இருகை ஏற்று 
அதை வாங்கி உடம்பெல்லாம்‌ பூசிக்கொண்டு 
தமக்கு முன்வந்தவருடன்‌ ஆலயம்‌ சென்று பெரு 
மானை வணங்கினார்‌; பதிகம்‌ பாடினார்‌; சூலை 
நோயும்‌ தீர்ந்தது என்பது வரலாறாகும்‌. ்‌ 


110 


எனவே நம்மைப்‌ பரிசுத்தப்படுத்துவது திரு 
நீறே என்று உணரலாம்‌. 


அதன்‌ பின்னர்‌ திருநாவுக்கரசர்‌ பாடியுள்ள பல 
தேவாரத்‌ திருப்பதிகங்களில்‌ விபூதி, ருத்திராட்சம்‌ 
ஆகியவற்றின்‌ பெருமைகளைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌ 


உதாரணம்‌ வருமாறு: 


“யவுவரேனும்‌ தாமாக இலாடத்திட்ட திரு 
நீறும்‌ சாதனமும்‌ கண்டால்‌!” (சாதனம்‌ - அடை 
யாளம்‌, சின்னம்‌) என்றும்‌, **மெய்யெலாம்‌ 
வெண்ணீறு சார்ணித்த மேனியாள்‌'' என்றும்‌ 
திருநாவுக்கரசர்‌ அருளியுள்ளார்‌. 
சிவ சின்னங்களின்‌ வரலாறுகளையும்‌ அவற்‌ 
றின்‌ பெருமைகளையும்‌ நாம்‌ நன்கு உணர்ந்து 
கொண்டு அவட்றை அணிந்துகொண்டால்‌, 
அணிந்துகொள்வதனால்‌ வரும்‌ முழுப்‌ பயனையும்‌ 
அடையலாம்‌. 


சிவ சின்னங்களின்‌ வரலாறுகள்‌ குறித்து 
உபதேச காண்டம்‌, பிரம்மோத்தர காண்டம்‌ 
முதலிய நூல்கள்‌ விரிவாகக்‌ கூறுகின்றன. இவற்‌ 
றின்‌ சாரத்தைச்‌ சேக்கிழார்பெருமான்‌ பெரிய 
புராணத்தில்‌ “முழுநீறு பூசிய முனிவர்‌” புராணம்‌ 
பகுதியில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


விபூதி 


விபூதி என்று பொதுவாகச்‌ சொல்லப்படும்‌ 
திருநீறு யன்று வகைப்படும்‌. அவை முறையே 
கற்பம்‌, அனுகற்பம்‌, உபகற்பம்‌ எனப்படு 
கின்றன. 


கற்பம்‌ - கன்றுள்ள பசுக்கள்‌ இடும்‌ சாணத்‌ 
தைத்‌ தாமரையலையில்‌ இட்டுச்‌ சிவாக்கினியில்‌ 
இட்டுச்‌ சுட்டு எடுத்துச்‌ சிவசிந்தனையோடு 


சேர்த்து வைப்பது கற்பம்‌ எனப்படும்‌. 


காட்டில்‌ உலர்ந்துள்ள பசுவின்‌ சாணத்தைக்‌ 
கொண்டு வந்து பொடியாக்கிக்‌ கோஜலத்தால்‌ 
நன்றாகப்‌ பிசைந்து சத்திமந்திரத்தால்‌ உருண்‌ 
டையாகச்‌ செய்து ஹோம நெருப்பிலிட்டுச்‌ சுட்டு 
எடுத்து வைப்பது “அனுகற்பம்‌' எனப்படும்‌. 


காட்டில்‌ நெருப்பினால்‌ எரிந்து வெந்த நீறும்‌, 
காட்டிலே தீயினால்‌ வெந்த சாணத்தின்‌ நீறும்‌, 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


செங்கல்லைச்‌ சுடும்போது உண்டான நீறும்‌, 
இவைகளைத்‌ தனித்தனியாக உருண்டையாகச்‌ 
செய்து மடத்திலுள்ள சிவாக்கினியால்‌ சுட்டு 
எரித்து எடுத்து வைத்துக்கொள்வது 'உபகற்பம்‌' 


எனப்படும்‌. 


இந்த வகையில்‌ தயாரித்த திருநீற்றை அன்‌ 
பர்கள்‌ தங்கள்‌ நெற்றிமிலும்‌, மார்பிலும்‌, இரு 
கைகளிலும்‌, நீரில்‌ குழைத்தோ குழைக்காமலோ 


மூன்று பட்டைகளாகத்‌ தரித்துக்கொள்ள 
வேண்டும்‌. 
தீட்சை செய்து கொண்டவர்கள்‌ தங்கள்‌ 


ஆசாரியர்கள்‌ தங்களுக்கு உபதேசித்த மந்திரங்‌ 
களைச்‌ சொல்லி விபூதியைத்‌ தரித்துக்கொள்ள 
வேண்டும்‌. 


திருநீறு வெண்ணிறமாகவே இருப்பது மிகவும்‌ 
சுத்தமானது. அத்தகைய வெள்ளைத்‌ திருநீற்றை 
அணிந்துகொள்பவர்களுக்கு எல்லாச்‌ செல்வங்‌ 
களும்‌ வந்து சேரும்‌. 


செந்நிறமுள்ள திருநீறும்‌, கருநிறமுள்ள திரு 
நீறும்‌ உபயோகிப்பதற்கு ஏற்றவை அல்ல. 
இவற்றை அணிவதால்‌ வறுமை, பிணி, கடன்‌ 
முதலியவை வந்து சேரும்‌. 


எனவே, பக்தர்கள்‌ வெள்ளைத்‌ திருநீற்றைப்‌ 
பக்தி சிரத்தையோடும்‌ முழு நம்பிக்கையோடும்‌ 
அணிந்துகொள்ள வேண்டும்‌. இதனால்‌ நாம்‌ 
அடையும்‌ பயன்களுள்‌ சில வருமாறு: 


1. அகத்தூய்மையும்‌ புறத்தூய்மையும்‌ வந்து 
சேமும்‌. 

2. பேய்‌ பிசாசுகள்‌ நம்மை வந்து அணுகா. 

3. எல்லாச்‌ செல்வங்களும்‌ வந்து சேரும்‌. 

4. வீடுபேறாகிய முக்தியும்‌ கிடைக்கும்‌. 

9. பூசப்‌ பூசப்‌ பொன்னிறத்தைத்‌ தரும்‌. 

திருமூலரும்‌ திருஞானசம்பந்தரும்‌ திரு 


தீற்றைக்‌ குறித்துப்‌ பின்வருமாறு குறிப்பிட்‌ 
டுள்ளனர்‌: 


சிவ சின்னங்கள்‌ 


கங்காளன்‌ பூசும்‌ கவசத்‌ திருநீற்றை 
மங்காமல்‌ பூசி மகிழ்வரே யாமாகில்‌ 
தங்கா வினைகளும்‌ சாரும்‌ சிவகதி 
சிங்கார மான திருவடி சேர்வரே. 


திருமூலர்‌ 


மந்திரம்‌ ஆவது நீறு வானவர்‌ மேலது நீறு 
சுந்தரம்‌ ஆவது நீறு துதிக்கப்‌ படுவது நீறு 
தந்திரம்‌ ஆவது நீறு சமயத்தில்‌ உள்ளது நீறு 
செந்துவர்‌ வாயுமை பங்கன்‌ திருஆலவாயான்‌ 


திருநீறே. 
திருஞானசம்பந்தர்‌ 

ருத்திராட்சம்‌ 
ருத்திராட்சம்‌ சைவர்களின்‌ இரண்டாவது 


மங்களச்‌ சின்னமாக விளங்குகிறது. 


இது ருத்திரன்‌ கண்ணிலிருந்நு தோன்றிய 
காரணத்தால்‌ உருத்திராக்கம்‌ அல்லது ருத்திராட்‌ 
சம்‌ என்று ஆயிற்று. (அக்ஷம்‌ என்பதற்குக்‌ கண்‌ 
என்று பொருளாகும்‌.) 


பிறவிக்கடலில்‌ வீழ்ந்து கரையேற முடியாமல்‌ 
தவிக்கும்‌ உயிர்களைக்‌ கரை ஏற்றுபவன்‌ ருத்திரன்‌ 
என்று கந்தபுராணம்‌ குறிப்பிடுகிறது. 


இன்னலங்‌ கடலுட்பட்டோர்‌ 
எடுக்குமாற்றால்‌ 


உன்னரும்‌ பரம மூர்த்தி உருத்திரன்‌ எனும்‌ 
பெயர்‌ பெற்றான்‌. 


யாவரையும்‌ 


இந்த ருத்திராட்சமணியின்‌ பெருமையை 
ருத்திராட்ச ஜாபால உபநிஷதம்‌, அக்ஷமாலி 
கேச உபநிஷதம்‌, திரிபுர உபநிஷதம்‌ முதலிய 
உபநிஷதங்கள்‌ விரிவாகக்‌ கூறியுள்ளன . 


இதன்‌ வரலாற்றையும்‌ நாம்‌ சுருக்கமாகத்‌ 
தெரிந்துகொண்டு, அதைப்‌ பக்தியோடு அணிந்து 
கொண்டால்‌ நல்ல பேறுகளையெல்லாம்‌ 
பெறலாம்‌. 


முற்காலத்தில்‌ தாருகாட்சன்‌, கமலாட்சன்‌, 
வித்தியுன்மாலி என்ற மூன்று அசுரர்கள்‌ இருந்‌ 
தார்கள்‌. அவர்கள்‌ முறையே பொன்‌, வெள்ளி, 


111 


இரும்பு ஆகியவற்றாலாகிய மூன்று கோட்டை 
களில்‌ இருந்துகொண்டு சிவபெருமானிடமிருந்து 
பெற்ற வரத்தால்‌ தேவர்களைத்‌ துன்புறுத்தி 
வந்தார்கள்‌. 


துன்பம்‌ பொறுக்காத தேவர்கள்‌ சிவபெரு 
மானைக்‌ குறித்து ஆயிரம்‌ வருடம்‌ தவம்‌ இயற்றி : 
னார்கள்‌. அவர்களின்‌ தவத்திற்கு இரங்கிய சிவ 
பெருமான்‌ தம்‌ மூன்று கண்களிலிருந்து நீர்த்‌ 
துளிகளைக்‌ கீழே விழச்‌ செய்தார்‌. (நீர்த்துளிகள்‌ 
விழுந்த இடம்‌ இந்தியாவின்‌ வடகோடியிலுள்ள 
இமயமலைச்‌ சாரலிலுள்ள நேபாள தேசம்‌ என்று 
கூறுகிறார்கள்‌.) 


சிவபெருமானின்‌ வலக்‌ கண்‌ சூரியன்‌. இதி 
லிருந்து விழுந்த துளியிலிருந்து 12 மரங்கள்‌ 
தோன்றின. இடக்‌ கண்‌ சந்திரன்‌. இதிலிருந்து 
விழுந்த துளியிலிருந்து 16 மரங்கள்‌ தோன்றின. 
நெற்றிக்‌ கண்‌ அக்கினி. இதிலிருந்து விழுந்த 
துளியிலிருந்து 10 மரங்கள்‌ தோன்றின. 
(இந்த விவரம்‌ விருத்தாசல புராணத்தில்‌ காணப்‌ 
படுகிறது.) 


வலக்‌ கண்ணிலிருந்து உண்டான துளிகளி 
லிருந்து தோன்றிய மரங்களில்‌ கபிலநிறம்‌, செந்‌ 
நிறம்‌, பொன்னிறமான மணிகள்‌ தோன்றின. 
(மணி-அந்த மரத்தின்‌ காய்‌ என்பது.) 


இடக்‌ கண்ணிலிருந்து உண்டானவை வெண்‌ 
ணிறமாக உள்ளன. நெற்றிக்‌ கண்ணாகிய நெருப்‌ 
புக்‌ கண்ணிலிருந்து உண்டான மணிகள்‌ கருநிற 


மானவை. 


இறைவனது ஆணையால்‌ இந்த மணிகளைத்‌ 
தேவர்களும்‌ முனிவர்களும்‌ அணிந்துகொண்டு 
துன்பம்‌ நீங்கி இன்பம்‌ பெற்றார்கள்‌ 


112 


இந்த ருத்திராட்ச மணியைப்‌ பல புராண 
ஆசிரியர்கள்‌ பல விதங்களில்‌ அழைத்துள்ளனர்‌. 
தெய்வமாமணி, புனிதமாமணி, நாயகன்‌ விழி 
மணி, கண்மணி, அக்கமாமணி, கடவுள்‌ நன்‌ 
மணி என்பன அவற்றுள்‌ சிலவாகும்‌. 


ருத்திராட்ச மணிகள்‌ மீதுள்ள கோடுகளை 
முகம்‌ என்று சொல்லுவார்கள்‌. 


இந்த மணிகளுக்கு 1 முதல்‌ 16 முகம்‌ வரை 
உள்ளன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவற்றை உடலில்‌ அணிந்துகொள்வதாலும்‌, 
உரைத்துப்‌ பாலில்‌ கலந்து உண்பதாலும்‌ பல 
நன்மைகள்‌ நமக்கு உண்டு என்று மருத்துவ 
நூல்கள்‌ சூறிப்பிடுகின்றன. 


ருத்திராட்ச மணிகளைப்‌ பட்டுக்‌ கயிற்றிலோ, 
வெள்ளிச்‌ சரட்டிலோ, பொற்கம்பியிலோ சேர்த்து 
மாலையாக அணிந்துகொள்ளலாம்‌. ஒரு கோவை 
92 மணிகளாக இருக்கலாம்‌. ஜபமாலையாக 
இருந்தால்‌ 54 அல்லது 108 ருத்திராட்ச மணிக 
ளாக இருக்க வேண்டும்‌. இந்த மாலைகளின்‌ 
மத்தியில்‌ ஒரு தனி மணி இருக்க வேண்டும்‌. 
இதற்கு மேரு அல்லது நாயகமணி என்று பெயர்‌. 


ஆசாரியர்‌ உபதேசித்த வகையில்‌ ருத்திராட்ச 
மணிமாலையை இரு கைகளையும்‌ மார்பளவில்‌ 
நிறுத்திப்‌ பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு மணியாக 
உருட்டித்‌ திருஐந்தெழுத்தை ஜபிக்க வேண்டும்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


இது பற்றிய முழு விவரங்களையும்‌ "தக்க ஆசாரி 
யரிடம்‌ உபதேசம்‌ மூலம்‌ கேட்டுத்‌ தெரிந்து 


கொள்ளவும்‌. 

ஆயிரம்‌ ருத்திராட்ச மணிகளை ஒருவர்‌ 
அணிந்து கொள்வாரானால்‌, அவர்‌ சிவபெரு 
மானுக்குச்‌ சமமானவர்‌ என்று புராணம்‌ 
கூறுகிறது. 


“விபூதி ஒரு சின்னமாக இருக்கும்போது, மற்‌ 
றொரு சின்னமாக ருத்திராட்சம்‌ எதற்கு?” 
சிலர்‌ கேட்கக்கூடும்‌. 


என்‌ ய்‌ 


விபூதிப்‌ பூச்சு நம்‌ உடலில்‌ உண்டாகும்‌ 
வேர்வையாலும்‌, ஜன நெருக்கத்தாலும்‌, மழை 
யில்‌ நனைய நேர்வதனாலும்‌ அழிந்துவிடும்‌. அப்‌ 
போது நம்முடன்‌ அவசியம்‌ ருத்திராட்ச மாலை 
இருப்பது அவசியம்‌. அவ்விதம்‌ இருப்பதால்‌ பல 
நன்மைகள்‌ உண்டு. 


இவற்றை அணிந்துகொண்டு பேறு பெற்ற 
வரலாறுகள்‌ பல உண்டு. அறுபத்துமூன்று 
நாயன்மார்களுள்‌ ஒருவர்‌ மூர்த்தி நாயனார்‌. 
அவர்‌ விபூதி, ருத்திராட்சம்‌ ஆகிய இரு சின்னங்‌ 
களையும்‌ அணிந்துகொண்டு இறைவன்‌ அருள்‌ 
பலத்தால்‌ பாண்டிய நாட்டை ஆளும்‌ அரச 
பதவியைப்‌ பெற்றார்‌ என்று பெரிய புராணம்‌ 
பேசுகிறது. © 


"அனை ௪௫௫ அசா ௪௪௫ சமா ௪௮௫ மா ௪௫ அ - அன ௪௫ அன்னச்‌ னா அமா அம அன ௪ அன அண ௪ 


கினி ரூபம்‌. 


அட்ட மூர்த்தங்கள்‌ 


பிரிதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம்‌, சூரியன்‌, சந்திரன்‌, 
ஆன்மா ஆகிய ம 
சிவபெருமானின்‌ வடிவங்களாகும்‌. 
மூர்த்தங்கள்‌ என்பர்‌. 


இவற்றை அதிட்டித்து நிற்கும்‌ சக்திகள்‌ 
எனவே இவற்றை அட்ட 


, விக்கிரக வணக்கம்‌ பிருதிவி ரூபமாகும்‌. தீர்த்த வணக்கம்‌ 
கங்கை போன்ற புண்ணிய நதி அப்பு. யாகத்தில்‌ வழிபடும்‌ 
அக்கினி அக்‌ 
சந்திரவழிபாடு சூரிய சந்திர ரூபமாகும்‌. குரு, அந்தணர்‌, 
சிவனடியார்‌ போன்றவர்களை வழிபடுவது ஆன்ம ரூபமாகும்‌. 
பஞ்சபூதத்‌ தலங்களில்‌ செய்யும்‌ பஞ்சபூத லிங்க வணக்கம்‌ 
பஞ்சபூத ரூபமாகும்‌. இவ்வாறு சிவபெருமானின்‌ அட்டமூர்த்த 


சிவபூஜையில்‌ செய்யப்படும்‌ சூரிய 


வணக்கம்‌ விளங்குகிறது. 


முநீ சீதரறரர.மண்‌ 


சுவாமி விவேகானந்தர்‌ 


இதிகாச காலத்தைச்‌ சேர்ந்த புராதன பிரிய 
புருஷராவார்‌ ராமர்‌. அவர்‌ சத்தியசொரூபி, 
தர்மசொரூபி, உத்தமப்‌ புதல்வர்‌, உத்தமக்‌ 
கணவர்‌, உத்தமத்‌ தந்தை, எல்லாவற்றிற்கும்‌ 


மேலாக உத்தம அரசர்‌. வால்மீகி மகரிஷி 
நமக்கு இந்த ராமரைச்‌ சித்திரித்துத்‌ 
தந்துள்ளார்‌. 

ஸ்ரீராமபிரானின்‌ உன்னத வாழ்க்கையை 


மகாகவி வால்மீகி விவரித்துள்ள நடையைக்‌ 
காட்டிலும்‌ அதிகத்‌ தூய்மையான, பரிசுத்தமான, 
அழகான, எளிய நடையைக்‌ காணவே முடியாது. 

சீதையைப்பற்றி என்ன சொல்வோம்‌! பழங்‌ 
காலத்து உலக இலக்கியம்‌ முழுவதையும்‌ நீங்கள்‌ 


துருவித்‌ துருவி ஆராய்ந்தாலும்‌ இன்னொரு 
சீதையைக்‌ காண முடியாது என்று உறுதி 
கூறுவேன்‌. 


நல்லது எதற்கும்‌, தூயது எதற்கும்‌, புனித 
மானது எதற்கும்‌, பெண்மையின்‌ மேன்மையான 
பண்புகள்‌ அனைத்துக்கும்‌ இந்தியாவில்‌ சீதையின்‌ 
பெயர்‌ சிறந்த ஓர்‌ எடுத்துக்காட்டாகத்‌ திகழ்‌ 
கிறது. 

சீதை ஒரு தனிப்பிறவி. சீதை என்னும்‌ அந்த 
மாதரசியை என்றென்றைக்குமாக மக்களின்‌ 
முன்பு சித்திரித்துக்‌ காட்டிவிட்டார்‌ கவி. 


ஒருவேளை ராமர்கள்‌ பலர்‌ இருந்திருக்கலாம்‌. 


ஆனால்‌ இரண்டாவது சீதையோ ஒருகாலும்‌ 
இருந்ததில்லை. உண்மையான இந்தியப்‌ பெண்‌ 
மையின்‌ பரிபூரணமான மாதிரியே ஆவாள்‌ அவள்‌. 
ஏனெனில்‌ அந்தச்‌ சீதையின்‌ ஒரு வாழ்க்கையி 
லிருந்துதான்‌ பரிபூரண நிலையடைந்த பெண்‌ 
மணி ஒருத்தியைப்‌ பற்றிய இந்திய லட்சியங்கள்‌ 
யாவும்‌ வளர்ந்து வந்துள்ளன. 

இந்தப்‌ பல்லாயிரம்‌ ஆண்டுகளாக, பாரத 
தேசம்‌ முழுவதும்‌ ஒவ்வோர்‌ ஆண்‌, பெண்‌, 
குழந்தையினுடைய பூஜையையும்‌ ஏற்று இருந்து 
வருகிறாள்‌ அந்தச்‌ சீதை. 

இந்த மகிமை வாய்ந்த சீதை, தூய்மையினும்‌ 
தூய்மையுடையவளான சீதை, - பொறுமையே 
உருவான சீதை, துயரமே அனுபவித்த சீதை 
என்றும்‌ அந்த நிலையிலேயே இருந்து வருவாள்‌. 

ஒரு முணுமுணுப்புங்கூட இன்றி, துயர்‌ 
நிறைந்த அந்த வாழ்க்கையை அனுபவித்த 


அவளே, சதா பரிசுத்தமான, என்றும்‌ தூய்மை 
யான பத்தினியாவாள்‌. அவளே பெரியோர்‌ 
களின்‌ லட்சியமும்‌, தேவர்களின்‌ லட்சியமும்‌ 
ஆவாள்‌. அந்த மகா சீதையே என்றென்றும்‌ 
நமது தேசீயத்‌ தெய்வமாக இருக்க வேண்டியவ 
ளாவாள்‌. நம்மில்‌ ஒவ்வொருவரும்‌ அவளை 
நன்கு அறிவோமாதலால்‌ அவளைப்பற்றி விரி 
வாக நான்‌ வர்ணிக்க வேண்டிய அவசியமில்லை. 

நமது புராணங்கள்‌ யாவும்‌ மறையலாம்‌, நமது 
வேதங்கள்கூட இல்லாது போகலாம்‌, நமது 
சம்ஸ்கிருத மொழியும்‌ ஒரேயடியாக மறையலாம்‌; 
ஆனால்‌ இந்த நாட்டில்‌ “ஐந்தே ஐந்து ஹிந்துக்‌ 
களேனும்‌ உயிர்‌ வாழும்வரை, அவர்கள்‌ மிகவும்‌ 
கொச்சையான நாட்டுப்புறப்‌ பேச்சையே பேசுப 
வர்களாயினுங்கூட, சீதையின்‌ கதை இங்கு 
இருந்துதான்‌ வரும்‌. 


நான்‌ கூறுவதைக்‌ கவனியுங்கள்‌ : சீதை நமது 
இனத்தாருடைய உயிர்நிலைக்குள்‌ இரண்டறக்‌ 
கலந்துவிட்டாள்‌. ஒவ்வொரு ஹிந்து ஆண்‌ 
பெண்ணினுடைய உதிரத்திலும்‌ சீதை இருக்‌ 
கிறாள்‌. நாம்‌ யாவரும்‌ சீதையின்‌ குழந்தை 
களேயாவோம்‌. நமது பெண்களை நவீனமாக்கும்‌ 
முயற்சி எதுவும்‌ அந்தச்‌ சீதையின்‌ லட்சியத்தி 
லிருந்து நம்‌ பெண்களை அப்புறப்படுத்த முயலு 
மாயின்‌ உடனே தோல்வியடைகிறது. இதைத்‌ 
தினமும்‌ காண்கிறோம்‌. 

சீதையும்‌ ராமனும்தாம்‌ இந்திய நாட்டின்‌ 
சிறந்த லட்சியங்கள்‌ ஆவர்‌. “சீதையைப்‌ போல்‌ 
வாழ்வாயாக” என்று இந்தியாவில்‌ புரோகிதர்கள்‌ 
பெண்களை வாழ்த்துவது வழக்கம்‌. 

இந்தியப்‌ பெண்டிர்‌ சீதையின்‌ அடிச்சுவடு 
களின்‌ வழியைப்‌ பின்பற்றியே வளர்ந்து முன்‌ 
னேற்றமடைய வேண்டும்‌. அது ஒன்றே அவர்‌ 
களுக்கு உள்ள ஒரே ஒரு வழியாகும்‌. A 


நாமுவின்‌ உள்ளம்‌ 


“மகனே! என்‌ உன்னுடைய ஆடையில்‌ ரத்தக்கறை படிந்திருக்கிறது? எங்காவது 
விழுந்து காயம்‌ பட்டதா?” என்று தாய்‌ அன்போடு கேட்டாள்‌. 


“கோடாலியினால்‌ என்‌ காலை வெட்டிப்‌ பார்த்தேன்‌" என்று நாமு பதிலளித்தான்‌. 


“ஒரு மூடன்‌. எவனாவது தன்‌ காலைத்‌ தானே வெட்டிக்கொள்வானா? உனக்குப்‌ 
பித்துப்‌ பிடித்துவிட்டதா என்ன?" என்று தாய்‌ கோபத்தோடு கேட்டுக்கொண்டே மகனின்‌ 
ஆடையை நீக்கிப்‌ பார்த்தாள்‌. 


. . காலில்‌ பெரிய காயம்‌ ஏற்பட்டிருந்தது. ஆனால்‌, நாமுவோ வலி சிறிதும்‌ இல்லாத 
வனைப்‌ போன்று உணர்ச்சியற்று நின்றிருந்தான்‌. 

“என்ன வேலை செய்தாய்‌, மகனே! காயம்‌ இன்னும்‌ சிறிது அதிகமாகப்பட்டிருந்‌ 
தால்‌ காலையே துண்டிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்குமே. ஏன்‌ அவ்வாறு செய்தாய்‌?" 
என்றாள்‌ அன்னை. 


“அம்மா! அன்று பூவரசு மரத்தை வெட்டி அதன்‌ மேல்மட்டையைப்‌ பெயர்த்தேன்‌. 
அதற்கு வலி ஏற்படுமோ என்ற சந்தேகம்‌ என்‌ மனதில்‌ தோன்றியது. அதைத்‌ தெரிந்து 
கொள்வதற்காக என்‌ காலை வெட்டிப்‌ பார்த்தேன்‌. உண்மையை உணர்ந்தேன்‌" என்று விடை 
யளித்தான்‌ மகன்‌ 


பூவாசம்‌ பட்டையைக்‌ கொண்டுவருமாறு தாம்‌ மகனை ஏவியது தாயின்‌ நினைவிற்கு 
வந்தது. அவள்‌ விம்மி விம்மி அழுதாள்‌. நாமுவை அன்போடு அணைத்து, "மகனே ! பிற்‌ 
காலத்தில்‌ ந ஒர்‌ உயர்ந்த சாதுவாக விளங்குவாய்‌. இது திண்ணம்‌" என்று கூறிப்‌ பின்‌, 
“மரங்களிடமும்‌ ஏனைய உயிரினங்களிடமும்‌ நம்மிடம்‌ இருக்கும்‌ ஜிவன்தான்‌ இருக்கிறது. நமக்கு 
எற்படும்‌ உணர்ச்சிகள்‌ அவற்றிற்கும்‌ ஏற்படும்‌. பட்டையைப்‌ பெயர்த்தால்‌ மரத்திற்குத்‌ 
துன்பம்‌ உண்டாரும்‌” என்று கூறினாள்‌, 


அந்த நாமுகான்‌ பிற்காலத்தில்‌ மகான்‌ நாமதேவர்‌ என அழைக்கப்பட்டார்‌. 


சிரித்தது ஏன்‌? 115 
சிரித்தது ஏன்‌ ? 


ஓர்‌ ஊரில்‌ அரசி ஒருத்தி இருந்தாள்‌. அவளுக்குத்‌ தினமும்‌ படுக்கையறையைச்‌ 
சுத்தம்‌ செய்து, படுக்கை விரிப்பதற்கு ஒரு பணிப்பெண்‌ இருந்தாள்‌. கோடைராட்களில்‌ 
அரசி ஆற்றங்கரையிலிருந்த அரண்மனை ஒன்றில்‌ வந்து தங்குவது வழக்கம்‌, பகலில்‌ உணவுக்‌ 
குப்‌ பின்‌ சிறிது நேரம்‌ அந்த ராணி படுத்து ஓய்வு எடுப்பது வழக்கம்‌. 

ஒரு நாள்‌ அந்தப்‌ பணிப்பெண்‌ ராணி படுப்பதற்காகக்‌ கட்டிலில்‌ படுக்கையை 
விரித்தாள்‌. கடுமையான வெயிலினாலும்‌, பசியினாலும்‌, உழைப்பினாலும்‌ பணிப்பெண்‌ மிகவும்‌ 
களைத்துப்‌ போயிருந்தாள்‌. அருகில்‌ பெருகும்‌ ஆற்றின்‌ குளுமையையும்‌, தோட்டத்தில்‌ உள்ள 
மலர்களின்‌ மணத்தையும்‌ சேர்த்து மிருதுவான்‌ தென்றல்‌ காற்று அந்த அறையில்‌ வீசிற்று. 
அந்தக்‌ காற்று, பணிப்பெண்ணின்‌ சோர்வுக்கு மிகவும்‌ இதமாக இருந்தது. 

ஒரு நாளாவது ராணியின்‌ படுக்கைச்‌ சுகத்தைத்‌ தான்‌ அனுபவித்துப்‌ பார்க்க 
வேண்டும்‌ என்ற ஆவல்‌ அவளுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்தது, அன்று அந்தப்‌ படுக்கை 
யில்‌ படுத்தாள்‌. என்றும்‌ அறியாத இன்பத்தை உணர்ந்த அந்தப்‌ பணிப்பெண்‌ தன்னையும்‌ 
மறந்து அயர்ந்து தூங்கிவிட்டாள்‌. 

ராணி வந்து பணிப்பெண்‌ தூங்கும்‌ காட்சியைப்‌ பார்த்தாள்‌. அவளுக்குச்‌ சொல்ல 
ழடியாத கோபம்‌ வந்தது. ஆகவே அவள்‌ ஆத்திரத்தோடு பணிப்பெண்ணுக்கு ஓர்‌ அடி 
கொடுத்தாள்‌. பணிப்பெண்‌ கண்விழித்துப்‌ பார்த்து நிலைமையை உணர்ந்தாள்‌. தன்‌ தவற்றை 
உணர்ந்து மெளனமானாள்‌. அரசியோ கோபம்‌ தணியாமல்‌ அவளைத்‌ திட்டிக்‌. கடுமையாக 
அடிக்கவும்‌ செய்தாள்‌. 

பணிப்பெண்‌ முதலில்‌ அழுதாள்‌. பிறகு திடீரென்று சிரித்தாள்‌. பணிப்பெண்‌ 
சிரித்ததும்‌ அரசியின்‌ கோபம்‌ மேலும்‌ அதிகமாயிற்று, சிரிப்பின்‌ காரணம்‌ என்ன என்று அரசி 
வினவினாள்‌. அதற்குப்‌ பணிப்பெண்‌ கைகளைக்‌ கூப்பி, “அரசி! என்னை மன்னிக்க வேண்டும்‌. 
ஒரே ஒரு நாள்‌ சில விநாடிகள்‌ இந்தக்‌ கெட்ட படுக்கையில்‌ படுத்தத்‌ இவ்வ வசைமொழி 
களையும்‌ அடிகளையும்‌ பெற்றேன்‌. இந்தப்‌ பாழாய்ப்போன படுக்கையில்‌ ஆயுள்‌ முழுவதும்‌ 
தூங்கும்‌ நீங்கள்‌ எவ்வளவு அதிகமான திட்டுக்களையும்‌ அடிகளையும்‌ பெற வேண்டுமோ! 
ஈசனே அறிவார்‌. நீங்கள்‌ இந்தப்‌ பிறவியில்‌ பெறாவிட்டாலும்‌ வட்டியும்‌ முதலுமாக அடுத்த 
பிறவியில்‌ இவற்றைப்‌ பெற்றே ஆகவேண்டும்‌. இதை அறியாமல்‌ என்னைத்‌ துன்புறுத்தும்‌ 
உங்கள்‌ அறியாமையை எண்ணினேன்‌. எனக்குச்‌ சிரிப்பு வந்துவிட்டது" என்று கூறினாள்‌. 

பணிப்பெண்‌ சொன்னதைக்‌ கேட்டதும்‌ அரசிக்கு, கடவுளின்‌ பார்வையில்‌ தானும்‌ 
மற்றவர்களைப்‌ போன்று ஒரு ஜீவன்தான்‌ என்ற உண்மை விளங்கியது. தான்‌ ஓர்‌ அரசி என்ற 
அகம்பாவத்தையும்‌ அவள்‌ அன்றே கைவிட்டாள்‌. 

மயிலை, ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின்‌ சார்பாக, “பக்திக்‌ கதைகள்‌? என்ற நூல்‌ 
அடுத்த மாதம்‌ வெளிவர இருக்கிறது. அதில்‌ இடம்‌ பெற்றுள்ள இரண்டு கதைகள்‌ இந்த 
இதழின்‌ சிறுவர்‌ பகுதியில்‌ வெளிவந்துள்ளன. 


வெப்ப பப்ப பபப NEN PENN RNG ப யுயுபுபுபுப்பு பு பாப்பு பப்பு ப பாபி பாற ப பாப பப பப்பா ம்ப பற்ற ட்ப 


பஞ்சாயதன பூஜை 


ராஜம்‌ ஜயராமன்‌ 


பாடி ப்ப பப்ப ப்புப்பிபா பபப பம்‌ மோ ட ட ர பயப்பட றா NENG ப்பு 


இந்து சமயத்தில்‌ வழிபாட்டு முறை மிகச்‌ 
சிறப்பான முறையில்‌, தத்துவரீதியாக வரை 
யறை செய்யப்பட்டுக்‌ கடைப்பிடிக்கப்படுகிறது. 
சாதாரண நிலையிலுள்ள பாமா மக்களையும்‌ பக்தி 
வழியில்‌ ஈடுபடுத்திப்‌ பரம்பொருளின்‌ 
ஆற்றலையும்‌, பரம்‌ பொருள்‌ எவ்வாறு செயற்‌ 
படுகிறது என்பதையும்‌ உணர வைக்கிறது. 
இந்து சமயத்தில்‌ ஐந்து வகையான வழிபாட்டு 
முறைகள்‌ சொல்லப்படுகின்றன . 


எல்லாப்‌ பொருள்களுக்கும்‌ ஆதாரமாகவும்‌, 
மூலமாகவும்‌, எல்லாவற்றையும்‌ கடந்தும்‌, 
அனைத்தினுள்ளும்‌ மூல உட்பொருளாய்‌ உள்ள 
பரம்பொருள்‌ ஒன்று உண்டு; இதனையே 
கடவுள்‌ என்று அழைப்பது இந்து சமயத்தின்‌ 
அடிப்படைக்‌ கொள்கைகளில்‌ ஒன்றாகும்‌. 


இந்த ஒரே பரம்பொருளின்‌ பல்வேறு சகுணத்‌ 
தோற்றங்களே இன்று நாம்‌ வணங்கும்‌ 
அனைத்துத்‌ தெய்வங்களும்‌ ஆகும்‌. பரம்‌ 
பொருளின்‌ ஆற்றல்‌ கணபதி, சூரியன்‌, சிவன்‌, 
சக்தி, விஷ்ணு போன்ற பல்வேறு நிலைகளில்‌ 
வெளிப்படுகிறது. இதனையே இந்துக்கள்‌ ஐந்து 
தேவதைகளாக வைத்து வழிபடுகிறார்கள்‌. 
இதற்குப்‌ பஞ்சாயதன பூஜை என்று பெயர்‌. 


பாரமார்த்திக நலன்களுக்காகவும்‌ முக்திக்‌ 
காகவும்‌ செய்கிற இந்த வழிபாட்டு முறையில்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ மனவளர்ச்சிக்கு ஏற்றவாறு 
ஏதேனும்‌ ஒரு தெய்வத்தைத்‌ தமது உபாசனா 
மூர்த்தியாகத்‌ தேர்ந்தெடுத்து, அதனை மத்தியில்‌ 
வைத்து, மற்ற மூர்த்திகளைச்‌ சுற்றிலும்‌ 
வைத்து வழிபடுவர்‌. 


இவ்வாறு பல உருவங்களில்‌ செய்யும்‌ வழி 
பாட்டை ஒன்றுபடுத்துகிற பஞ்சாயதன பூஜைக்கு 
ஆதாரமான மூர்த்தி பேதங்களைப்பற்றி விநாயக 
புராணம்‌, சூரியபுராணம்‌, சிவபுராணம்‌, 
தேவீபாகவதம்‌, மகாபாகவதம்‌, விஷ்ணு 
புராணம்‌ ஆகிய நூல்கள்‌ விளக்குகின்றன. 


* கரைகளிலும்‌ புனிதமான 


கணபதி : நமது நாட்டின்‌ எல்லாப்‌ பகுதி 
மக்களும்‌ விரும்பி வழிபடும்‌ தெய்வம்‌ பிள்ளையார்‌. 
அவரது திருவுருவத்தைக்‌ கோயில்களிலும்‌ வீடு 
களிலும்‌ தெருமுனைகளிலும்‌ ஆறு குளங்களின்‌ 
மரங்களுக்கடியிலும்‌ 
பிரதிஷ்டை செய்து வழிபடுவதைக்‌ காணலாம்‌. 
கணபதி அறிவு, ஆற்றல்‌, எழுத்து இவற்றுக்கு 
அதிபதியாவர்‌. மனிதர்களுக்குத்‌ தடையை 
ஏற்படுத்துகிறவரும்‌ பின்பு அவற்றை நீக்கு 
பவரும்‌ இவரே. எனவே இவரை விக்கினேச்‌ 
வரர்‌, விநாயகர்‌ என்று அழைப்பர்‌. இவரது 
உருவத்தையும்‌ ஆற்றலையும்‌ விளக்குவனவாகப்‌ 
பல பெயர்கள்‌ அமைந்துள்ளன. வேள்விகள்‌ 
யாவும்‌ தடையின்றி நடைபெற மக்கள்‌ இவரது 
அருளையே வேண்டி. நிற்பர்‌. இவரது அருளால்‌ 
துன்பங்களும்‌ தடைகளும்‌ நீங்குகின்றன. 


சூரியன்‌: ஆகாயமண்டலத்தின்‌ அதிஷ்டான 


தேவதையாக (மூலக்‌ கடவுளாக)ச்‌ சூரியனே 
விளங்குகிறான்‌. பேரொளிக்கும்‌ பேராற்ற 
லுக்கும்‌ பருப்பொருளாய்‌ அமைந்த வடிவம்‌ 


சூரியதேவனே ஆவான்‌. “தேவர்களின்‌ கண்‌” 
என்று சூரியனை வேதம்‌ வர்ணிக்கிறது. இவன்‌ 
அனைத்தையும்‌ காணக்கூடியவன்‌. தினத்தை 
உண்டாக்குவதனால்‌ இவனைத்‌ தினகரன்‌ என்பர்‌. 
இவனே உலகின்‌ மூச்சுக்‌ காற்றிற்கு உறைவிட 
மானவன்‌. மக்கள்‌ இவனைச்‌ சந்தியாவந்தனம்‌ 
மூலமாக அர்க்கியம்‌ அளித்து வழிபடுகின்றனர்‌. 


சிவன்‌ : பிரபஞ்சத்‌ தோற்றத்திற்கும்‌ லயத்‌ 
திற்கும்‌ காரணமாக இருப்பவன்‌ சிவன்‌. 
சிவனை வழிபடும்‌ நெறியே சைவ நெறியாகும்‌. 
சிவனை ருத்திரன்‌, சங்கரன்‌, மஹேச்வரன்‌ 


பஞ்சாயதன பூஜை 


என்னும்‌ பெயரில்‌ வழிபடுவர்‌. ரிக்வேதம்‌ 
சிவபெருமானை ருத்திரனாகப்‌ போற்றுகிறது. 
ஸாயணர்‌, ருத்ரன்‌ ' என்பதற்கு, “பாவத்தையும்‌ 
துன்பத்தையும்‌ ஓட்டுபவன்‌?” என்று பொருள்‌ 
கூறுகிறார்‌. ச்வேதாச்வதர உபநிஷத்தில்‌, 
““ருத்திரனே கடவுள்‌. அவனுக்கு இணையான 
வேறு கடவுள்‌ இல்லை. அவன்‌ தன்‌ ஆற்றலால்‌ 
எல்லா உலகங்களையும்‌ ஆள்கிறான்‌. எல்லாப்‌ 
பொருளையும்‌ படைக்கிறான்‌, காக்கிறான்‌, கால 
முடிவில்‌ அவற்றை ஒடுக்கிக்கொள்கிறான்‌ ' ' 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 


சக்தி: சிவன்‌ அறிவின்‌ ஆதாரம்‌; சக்தி 
அதன்‌ இயக்கம்‌. இவளே  மூலசக்தியின்‌ 
இயக்கமாக இருந்து பிரபஞ்சத்தின்‌ சிருஷ்டி 
ஸ்திதி லயம்‌ ஆகிய நிலைகளில்‌ நின்று இயக்கு 
கிறாள்‌. **நான்‌ பிரம்மஸ்வரூபிணி. என்னி 
லிருந்து இந்த உலகம்‌ தோற்றம்‌ கொள்கிறது” ' 
என்று தேவிபாகவதத்தில்‌ தேவி கூறுகிறாள்‌. 


சராசரங்களிலும்‌ பரவி 


அண்ட 
யிருக்கிற சக்தியே விஷ்ணு. இவரே உலகைக்‌ 


விஷ்ணு : 


காக்கும்‌ கடவுள்‌. இவரைப்‌ புருஷோத்தமன்‌, 
நாராயணன்‌ என ஆயிரம்‌ பெயர்களால்‌ போற்றி 
வழிபடுகின்றனர்‌. எங்கும்‌ பரவிய கடல்‌ நீலம்‌; 
எங்கும்‌ பரவிய வானம்‌ நீலம்‌; ஆகையினால்‌ 
எங்கும்‌ பரவிய விஷ்ணுவும்‌ நீலவண்ணர்‌. 


ஆகாயத்தில்‌ இருக்கும்‌ ஆதித்திய மண்டலம்‌ 
சூரியனின்‌ இருப்பிடமாகவும்‌, கணபதிக்கும்‌ 
சிவனுக்கும்‌ கைலாயமும்‌, சக்திக்கு மணித்வீப 
மும்‌, விஷ்ணுவிற்கு வைகுண்டமும்‌ இருப்பிடங்‌ 
களாகவும்‌ கூறப்பெறுகின்றன. 


ரா.வி, - சித்‌. - 9 


117 


தத்துவ விளக்கம்‌: இந்தப்‌ பஞ்சாயதன 
பூஜைக்குத்‌ தத்துவரீதியாகவும்‌ விஞ்ஞான அடிப்‌ 
படையிலும்‌ விளக்கங்கள்‌ சொல்லப்படுகின்றன. 
அனைத்திற்கும்‌ ஆதாரமாக உள்ள பரம்பொருளி 
லிருந்து முதலாவதாக, சப்தம்‌ (நாதம்‌) தோற்ற 
மெடுக்கிறது. உலகில்‌ நாம்‌ கேட்கும்‌ ஒலிகளுக்‌ 
கெல்லாம்‌ மூலமாக உள்ள ஒலிகள்‌ *அ-௨-ம்‌” 
என்ற மூன்றே. இவை மூன்றும்‌ இணைந்த 
“ஓம்‌” என்ற பிரணவப்‌ பொருளே பிரம்மத்தி. 
லிருந்து எழுந்த முதல்‌ தோற்றம்‌ என்று வேதம்‌ 
கூறுகிறது. இதனை இன்றைய விஞ்ஞானமும்‌ 
*சப்தத்திலிருந்து உலகப்‌ பொருள்‌ அனைத்தும்‌ 
தோற்றம்‌ எடுக்கிறது” என்று ஏற்றுக்கொண்‌ 
டுள்ளது. எனவே பிரணவத்தின்‌ சின்னமாகக்‌ 
கணபதியை மனதில்‌ இருத்தி வழிபடத்‌ துவங்‌ 
கினர்‌. எனவேதான்‌ விநாயகப்‌ பெருமான்‌ 
பிரணவசொரூபமாகப்‌ போற்றப்படுகிறார்‌. 


சப்த அலையிலிருந்து ஒளி (விந்து) தோற்றம்‌ 
எடுக்கிறது. ஒளிமிக்க தீக்‌ கதிர்களின்‌ கூட்டம்‌ 
தான்‌ சூரியன்‌. வானவெளியில்‌ நாம்‌ காணும்‌ 
பூமண்டலம்‌ முதல்‌ அனைத்துக்‌ கோளங்களும்‌ 
சூரியனிலிருந்து உருவெடுக்கின்றன. இதனை 
விஞ்ஞானமும்‌ ஏற்றுக்கொள்கிறது. பிரணவ 
வடிவான கணபதியின்‌ வழிபாட்டிற்கு அடுத்து, 
ஒளிப்‌ பிழம்பான சூரியதேவன்‌ வழிபடப்படு. 
கிறான்‌. 


சூரியனிலிருந்து சிதறித்‌ தெறித்த தீக்கனல்கள்‌ 
காலப்போக்கில்‌ குளிர்ந்து கட்டியாகி இவ்வுலகம்‌ 
தோன்றியதாகவும்‌, முதலில்‌ ஒரு கற்கோள 
மாகத்தான்‌ பூமி அசையாமல்‌ இருந்திருக்கிறது 
என்றும்‌ விஞ்ஞானம்‌ கூறுகிறது. உலகத்‌ 
தோற்றத்துக்கு ஆதாரமாக உள்ளவன்‌ சிவன்‌. 
யோகத்தில்‌ ஆழ்ந்திருக்கும்‌ சிவனே அசைவற்ற 
தன்மையைக்‌ குறிக்கிறான்‌. சிவன்‌ : தான்‌ 
ஆடாமல்‌ அண்ட சராசரங்களை ஆடவைக்கிறான்‌. 
உலகப்‌ படைப்பின்‌ மூலமாகிய அசேதன நிலையில்‌ 
சிவனை வழிபடுகிறோம்‌. 


அசையாப்‌ பொருளான சிவத்திலிருந்து 
ஆற்றலின்‌ வடிவான சக்தி பிறக்கிறது. சிவன்‌ 
பிரபஞ்சத்‌ தோற்றத்திற்கு அடிப்படையாக 
அமையும்போது, சக்தி அதனை இயக்கும்‌ தத்துவ 
மாக விளங்குகிறாள்‌. கல்லிலிருந்து மண்‌, நீர்‌, 
காற்று, உயிரினங்கள்‌ முதலியவை தோன்றி, 


118 


சைதன்யம்‌ எங்கும்‌ வியாபிக்கிறது, எனவே 


சக்தி வழிபாடு ஏற்படுகிறது. 


*விஷ்ணு' என்பதற்கு, “எங்கும்‌ பரவியவன்‌” 
எனப்‌ பொருள்‌. இந்தத்‌ தோற்றங்கள்‌ யாவும்‌ 
அண்டசராசரம்‌ அனைத்திலும்‌ பரவி நிற்கிறது. 
எனவே இதனை “விஷ்ணு' என வழிபடுகிறோம்‌. 


மேற்கு றிப்பிட்டவாறு, பிரம்மம்‌ எனப்படும்‌ 
பரம்பொருளிலிருந்து பிரபஞ்சத்‌ தோற்றமாக 
உருவெடுக்கும்‌ பேராற்றலை விஞ்ஞான ஆராய்ச்சி 
இன்று நிரூபித்துக்‌ கொண்டிருக்கின்றது. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


பொருள்களில்‌ ஆவாகனம்‌ செய்து நம்‌ முன்னோர்‌ 
பூஜை செய்து வந்தனர்‌. 0 


நர்மதை நதியில்‌ ஓங்கார குண்டத்தில்‌ 
கிடைக்கும்‌ பாணலிங்கத்தைச்‌ சிவனாகவும்‌, 
ஸ்வர்ணமுகி நதியில்‌ கிடைக்கும்‌ ஸ்வர்ணமுகி 
சிலா என்ற கல்லைச்‌ சத்தியாகவும்‌ (இந்தக்‌ 
கல்லில்‌ ஸ்வர்ண ரேகை காணப்படும்‌), 
நேபாளத்திலுள்ள கண்டகி நதியிலிருந்து கிடைக்‌ 
கும்‌ சாலக்கிராமத்தை விஷ்ணுவாகவும்‌, 
தஞ்சைக்கு அருகில்‌ கிடைக்கும்‌ ஸ்படிகத்தைச்‌ 


சூரியனாகவும்‌, சோணபத்திர ஆற்றில்‌ காணும்‌ 


ஆனால்‌ ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பே மெய்ஞ்‌ லம வடி ்‌ 
சோணபத்திரக்‌ கல்லைக்‌ கணபதியாகவும்‌ ஒரே 


ஞான ஆராய்ச்சிமூலம்‌ இதைக்‌ கண்டறிந்த ்‌ தகம்‌ ்‌ 3 1 

நமது ஞானிகள்‌ இந்தத்‌ தத்துவத்தைப்‌ பாமர இடத்தில்‌ வைத்து! பூஜித்து வந்தனர்‌. இது 

மக்களும்‌ புரிந்துகொள்ளும்‌ விதத்தில்‌ பஞ்சா மிகவும்‌ விசேஷமாகக்‌ கருதப்படுகிறது. 

யதன பூஜையுலம்‌ நமக்கு வகுத்துக்‌ கொடுத்‌ 2 ப > ட்‌ 

துள்ளனர்‌. மனிதனின்‌ மனத்தன்மைக்கு ஏற்றவாறு 
பரம்பொருளைப்‌ பலவேறு வடிவங்களில்‌ 


மனிதனை அறிவுகடந்த இறைநிலைக்கு 
உயர்த்த உதவும்‌ இந்தப்‌ பஞ்சாயதன வழிபாட்டு 


வழிபடுவதற்கான இந்தச்‌ சுதந்திரத்தை இந்து 
தர்மம்‌ அளிக்கிறது. *எந்த உருவில்‌ வழிபட்டா 


முறையில்‌ நாம்‌ வீடுகளில்‌ ஐந்து மூர்த்திகளையும்‌ லும்‌ அந்த வழிபாடு இறுதியில்‌ ஒரே பரம்‌ 

வைத்து வழிபட்டு வருகிறோம்‌. விக்கிரகங்களாக பொருளைச்‌ சென்றடைகிறது” என்கிறது சிவ 

இல்லாமல்‌ இயற்கையில்‌ கிடைக்கும்‌ ஐந்து மஹிம்ன ஸ்தோத்திரம்‌. A 

நபர நயம்‌ ய யா ய யய யப யயயயயயயயயயய யய யயயபயபயயயயபயயய ப (யபபயயப ய யயபபயயபபபயபபயயபயயயயாய௱௩ 
எது சாதனை? 


ஒரு சிஷ்யன்‌ குருவைப்‌ பார்த்து, **பிரபோ! பகவானை அடைய 
நான்‌ என்ன சாதனை செய்யலாம்‌?” ' என்றான்‌. 

குரு, **நீ வேகமாக ஓடு. ஓடுவதற்கு முன்‌ மனதில்‌ நிச்சயப்‌ 
படுத்திக்கொள்‌, நான்‌ பகவானுக்காக ஓடுகிறேன்‌ என்று. அதுதான்‌ 
உனக்குச்‌ சாதனை” ” என்றார்‌. 

“உட்கார்ந்தே செய்யக்கூடிய சாதனை ஒன்றும்‌ கிடையாதா?” ' 
என்று கேட்டான்‌ சிஷ்யன்‌. 

குரு, **யார்‌ இல்லையென்று சொன்னார்கள்‌? உட்கார்‌; ஆனால்‌ 
உட்கார்ந்திருக்கும்போது பகவானுக்காக உட்கார்ந்துகொண்டிருக்‌ 
கிறேன்‌ என்று நினைத்துக்கொள்‌” ' என்றார்‌. 

“பம்‌ ஒன்றும்‌ பண்ணுவதற்குக்‌ கிடையாதா?” ” என்று கேட்‌ 
டான்‌ சிஷ்யன்‌. 

“ஏதாவது ஒரு நாமத்தைச்‌ சொல்லிக்கொண்டிரு. ஆனால்‌ 
சொல்லும்போது, பகவானுக்காகச்‌ சொல்கிறேன்‌ என்ற ஞாபகம்‌ 
இருக்க வேண்டும்‌” ” என்றார்‌ குரு. 

** நீங்கள்‌ சொல்வதைப்‌ பார்த்தால்‌ கிரியைக்கு எந்த மகத்துவ 
மும்‌ கிடையாது; பாவனைக்குத்தான்‌ மகத்துவம்‌ என்று சொல்வது 
போலல்லவா இருக்கிறது?” ? 

குரு, * *கிரியைக்கும்‌ மகத்துவம்‌ இருக்கிறது; ஏனென்றால்‌ கிரியை 
மினால்தான்‌ பாவனை உண்டாகிறது. ஆகவே நம்‌ திருஷ்டி ஒரு . 
லட்சியத்தினிடத்தில்‌ இருக்க வேண்டும்‌. அப்பொழுது நாம்‌ செய்வ 
தெல்லாம்‌ சாதனையாகிவிடும்‌” ' என்றார்‌. 


DEED 


இந்து முஸ்லிம்‌ கலவரம்‌ -- ஓர்‌ உரையாடல்‌ 


[பேலூர்‌ மடத்தில்‌ 1930-ஆம்‌ ஆண்டு ஆகஸ்ட்‌ 5-ஆம்‌ நாள்‌ செவ்வாய்க்கிழமையன்று, 
ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ சீடராகிய சுவாமி சிவானந்தருக்கும்‌ அந்த மடத்தைச்‌ சேர்ந்த 
ஒரு துறவிக்கும்‌ அப்போது இந்து-முஸ்லிம்‌ கலவரம்‌ விஷயமாக நடந்த உரையாடல்‌ 


இங்கு இடம்‌ பெறுகிறது. ] 


டாக்காவில்‌ நடந்து வரும்‌ இந்து - முஸ்லிம்‌ 
கலவரத்தால்‌ பாதிக்கப்பட்டவர்களின்‌ கஷ்ட 
எவாரணத்திற்காக இராமகிருஷ்ண மிஷனின்‌ 
சார்பாக ஏற்பாடுகள்‌ செய்யப்பட்டிருந்தன. 
நில்லாத்‌ தினசரிப்‌ பத்திரிகைகளிலும்‌ பண 
உதவிக்காக வேண்டுகோள்‌ விடப்பட்டிருந்தது. 
வழக்கம்‌ போலப்‌ பலர்‌ தங்களுடைய வணக்கத்‌ 


தைச்‌ செலுத்தும்பொருட்டு மகாபுருவ்‌.ஜியின்‌ 
(ஸ்ரீமத்‌ சுவாமி சிவானந்தரின்‌) அறையில்‌ 
கூடியிருந்தனர்‌. அப்போது அந்த மகான்‌ 


தம்மை வணங்கிய துறவி ஒருவரிடம்‌, **கஷ்ட 
நிவாரணத்திற்குப்‌ போதிய பண உதவி உன்‌ 
னிடம்‌ வருகிறதா?” என்று விசாரித்தார்‌. 


துறவி : இல்லை, மகராஜ்‌. அவ்வளவு அதிக 
மில்லை. 


மகாபுருஷ்ஜி : பணத்தைப்பற்றிக்‌ கவலைப்‌ 
படாதே. அது மெல்ல மெல்ல வரும்‌. அது 
அவருடைய (ஸ்ரீராமகிருஷ்ணருடைய) செயல்‌. 
வேண்டிய நிதியை அவர்‌ திரட்டித்‌ தருவார்‌." 


துறவி: பணம்‌ வரக்‌ கஷ்டமும்‌ உள்ளது. 
இத்தகைய முயற்சிகளில்‌ மனதை அமைதியாக 
வைத்திருப்பது கடினமாக இருக்கிறது. இந்தத்‌ 
துஷ்டர்கள்‌ செய்திருக்கும்‌, மனித இயல்பிற்கே 


பொருந்தாத கொடுமைகளை என்னவென்று 
சொல்வது? 
மகராஜ்‌ : ஆம்‌, உண்மைதான்‌. ஆனால்‌ 


குழந்தாய்‌, பிறருக்குத்‌ தொண்டு செய்வதன்‌ 


மூலமாக நமது உள்ளங்களைத்‌ தூய்மைப்படுத்திக்‌ 
கொள்வதே நாம்‌ செய்ய வேண்டிய பணியாகும்‌. : 
சுவாமிஜி (விவேகானந்தர்‌) கூறியபடியே, 
“பிறருக்கு நன்மை செய்வதனால்‌ நமக்கு நாமே 
நன்மை செய்துகொள்கிறோம்‌. * நமது பணியின்‌ ' 
நோக்கமாவது, பிறருக்கு உதவி செய்து நமது” 
சொந்த ஆன்மிக நன்மையை வளர்ப்பதேயாகும்‌. ' 
இம்மாதிரி வேலையில்‌ ஈடுபடும்போது, ஒருவன்‌ ' 
தன்னைத்‌ தானே சோதித்துக்கொள்ள இயலும்‌." 
புறத்தளவில்‌ எத்தனை சோதனைகளும்‌ கஷ்டங்‌- 
களும்‌ வந்தாலும்‌, மனம்‌ தொந்தரவடையாமல்‌ . 
குருதேவரின்‌ பணியை நீ செய்துவர வேண்டும்‌. 
*ஒருவனது சுய முக்திக்காகவும்‌ உலக மக்களின்‌... 
நன்மைக்காகவும்‌” இதுவே உனது வாழ்க்கை. 
இலட்சியமாகும்‌. உனது பார்வை, உயர்ந்த, 
பொருளை நோக்கிச்‌ ' செலுத்தப்பட வேண்டும்‌... 
உனது லட்சியம்‌ மேன்மையாக இருப்பது 
போல்‌, உனது இதயமும்‌ பரந்து விரிந்ததாக 
இருக்க வேண்டும்‌. பட்‌ 


இந்தச்‌ சாதிமதக்‌ கலவரங்களுக்கும்‌ வேற்றுமை: 


களுக்கும்‌ பின்னால்‌ எல்லா நன்மைகளையும்‌ : 
அருளும்‌ ஜகன்மாதாவின்‌ திருக்கரத்தையே 
நான்‌ காண்கிறேன்‌. அம்பிகையின்‌ கருணை, 


யார்ந்த திருவுள்ளப்படியே இவை எல்லாம்‌. 
நிகழ்கின்றன; முடிவில்‌ இது நன்மையாகவே - 
முடியும்‌. இந்துக்களுக்குள்‌ ஒற்றுமையை. 
உண்டுபண்ண இது வழியாம்‌. அவர்கள்‌- 
ஓர்‌ உடலின்‌ பல அங்கங்களைப்‌. போல 
ஒன்றுபட்டு ஒரே சமூகமாக வாழக்‌ கற்றுக்‌ 
கொள்வர்‌. அப்போது அவர்கள்‌ ஒருவருக்கு 


120 


ஒருவர்‌ அனுதாபம்‌ கொள்ள முயல்வர்‌. 
ஒற்றுமை, சமூக அமைப்பு, பிறரிடம்‌ அனுதாபம்‌- 
இவையே இப்போது முக்கியமாக மிகவும்‌ 
தேவைப்படுகின்றன. எல்லாவ ற்றிற்கும்‌ 
மேலாக, இந்துக்கள்‌ ஒன்றுகூடி ஒரே 
சம்கமாகித்‌ தங்களுக்குள்‌ ஒற்றுமையோடு வாழ 
வேண்டும்‌. அவ்வளவு நெடுங்காலமாக நிலைத்‌ 
திருந்த அசட்டையும்‌ குறுகிய மனப்பான்மையும்‌, 
வெளியிலிருந்து ஒரு கட்டாயம்‌ ஏற்பட்டாலன்றி 
ஒழியுமா? எல்லாம்‌ அம்பிகையின்‌ திருவுள்ளப்‌ 
படியே நடக்கின்றன என்றும்‌, இந்து சமூகத்‌ 
திற்கு இது நன்மையை வளர்க்கும்‌ என்றும்‌ 
நம்புங்கள்‌. நாடு முழுவதிலும்‌ இதனால்‌ ஒரு 
புதிய விழிப்பான நிலை உண்டாகும்‌. ஸ்ரீராம 
கிருஷ்ணரும்‌ சுவாமி விவேகானந்தரும்‌ இந்துக்‌ 
களிடையிலே பிறந்ததனால்‌, இந்துக்கள்‌ எல்லா 
வகையிலும்‌ செழிப்படைவார்கள்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தைச்‌ சேர்ந்த சுவாமி 
விஜயானந்தர்‌, மாலையில்‌ சுமார்‌ ஐந்து மணிக்குக்‌ 
கல்கத்தாவிலிருந்து வந்தார்‌. அவர்‌ மகா 
புருஷ்ஜி சுவாமி சிவானந்தரின்‌ அறைக்குள்‌ 
புகுந்து, **மகராஜ்‌, ஒரு பிரபு கஷ்ட நிவாரணத்‌ 
திற்காக ஐந்நூறு ரூபாய்‌ கொடுத்துவிட்டு, 
அவசியமானால்‌ இன்னும்‌ தருவதாக வாக்களித்‌ 
திருக்கிறார்‌” ' என்று தெரிவித்தார்‌. 


இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்டதும்‌, மகாபுருஷ்ஜி 
சந்தோஷமடைந்தார்‌. கைகூப்பிக்‌ கண்ணை 
மூடியவராக அவர்‌ பின்வருமாறு கூறினார்‌:-- 
**ஜகன்மாதாவுக்கு வெற்றி உண்டாகுக! 
அம்பிகையின்‌ லீலைகளை எவரால்‌ அறிந்து 
கொள்ள முடியும்‌? அம்பிகையே ஒரு வடிவத்தில்‌ 
துன்பத்தை உண்டாக்குகிறாள்‌. மீண்டும்‌ அவளே 
மற்றொரு வடிவத்தில்‌ மக்களின்‌ மனதில்‌ 
தயையைத்‌ தோற்றுவிக்கிறாள்‌. “ஒவ்வோர்‌ 
உயிரிடமும்‌ தயை வடிவமாகத்‌ திகழும்‌ தேவிக்கு 
வணக்கம்‌.” ஒரு கையால்‌ அவள்‌ கொல்லுகிறாள்‌; 


மற்றொரு கையால்‌ அவள்‌ மக்களுக்கு வரங்களைத்‌ 


தந்து, அபயமளிக்கிறாள்‌. *அன்னை காளிதேவியே 
பரம்பொருளின்‌ தன்மையை முழுமையாக 
வெளிப்படுத்தும்‌ வடிவம்‌” என்று சுவாமிஜி 
சொல்வது வழக்கம்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


“ஆக்கல்‌, அளித்தல்‌, அழித்தல்‌ 


என்ற 
முத்தொழிலையும்‌ இயற்றுபவள்‌ அவளே. ஒரு 
பக்கம்‌ அவள்‌ வாளால்‌ அழிக்கிறாள்‌; மற்றொரு 


பக்கம்‌ வரம்‌ கொடுத்து, மக்களுக்கு ‘அஞ்சேல்‌ ' 
என்னும்‌ அபயமொழி கூறுகிறாள்‌. இவையனைத்‌ 
தும்‌ கடவுளின்‌ திருவிளையாடலே. அம்பிகை 
ஒரு வடிவத்தில்‌ எத்தனையோ மக்களுக்குப்‌ 
பஞ்சம்‌, நோய்‌, துயரம்‌ என்பவற்றால்‌ பீடையை 
உண்டுபண்ணுகிறாள்‌ ; மற்றொரு வடிவத்தில்‌ 
மன்னுயிர்களின்‌ துன்பத்தை நீக்கும்படி. மக்களின்‌ 
உள்ளத்தில்‌ ஆவேசம்‌ ஊட்டுகிறாள்‌. “தாயே, 
உன்‌ புகழ்‌ ஓங்குக! உனக்கே புகழ்‌ உண்டாகுக! 
உனது லீலைகளை யாரால்‌ புரிந்துகொள்ள 
முடியும்‌?” அம்பிகையின்‌ திருவுள்ளத்தை 
அறிந்துகொள்ளும்‌ வல்லமை பெற்றவர்கள்‌ 
எவரும்‌ இதுவரையில்‌ இருந்ததில்லை. இனியும்‌ 
எப்போதும்‌ இருக்கப்போவதில்லை. படைப்புக்‌ 
காலம்‌ தொடங்கியது முதல்‌ இன்று வரையிலும்‌ 
தேவியின்‌ திருவுள்ளத்தை எந்த யோகியாலும்‌ 
மகானாலும்‌ அறிந்துகொள்ள முடியவில்லை. 
தேவியின்‌ வீலைக்கு வரையறை ஏது? 


“நீ கிருபைகூர்ந்து தரிசனம்‌ தராவிட்டால்‌, 
தேவி, உன்னை யாரால்‌ அறிந்துகொள்ள முடியும்‌? 
வேத வேதாந்தங்களும்‌ 


உன்னை உணர்ந்து 
கொள்ள இயலாமல்‌, 


இருளிலே வழி தடவித்‌ 


திரிகின்றன. ' 

இதனால்தான்‌ குருதேவர்‌, “தாயே! உன்னை 
நான்‌ அறிந்துகொள்ள முயலவில்லை. உன்னை 
யாரால்தான்‌ அறிந்துகொள்ள முடியும்‌? 
உன்னை அறிந்தவர்‌ எவரும்‌ இல்லை. இனியும்‌ 


எப்போதும்‌ உன்னை அறிந்துகொள்ளப்போகிற 
வர்‌ எவரும்‌ இருக்கப்போவதில்லை. ஆதலால்‌, 
இந்த உலகத்தை மயக்கும்‌ உனது மாயையில்‌ 
நான்‌ மயங்காமல்‌ இருக்க அருள்‌ புரிவாயாக! * 
என்று பிரார்த்திப்பது வழக்கம்‌. 


மகாபுருஷ்ஜி ஜகன்மாதாவை நினைத்துக்‌ 
கைகூப்பி வணங்கியபடி பின்வருமாறு கூறினார்‌. 
“தாயே, பக்தியையும்‌ நம்பிக்கையையும்‌ 
எங்களுக்குத்‌ தந்தருள்வாயாக. பக்தியையும்‌ 
நம்பிக்கையையும்‌ எங்களுக்குத்‌ தந்தருள்‌ 
வாயாக. 3) 


கடவுளை அறிந்து அன்பு செலுத்துவோருக்கு அவரைப்பற்றிச்‌ சலிப்புத்‌ தட்டுவதே இல்லை. 


ஹெலன்‌ கெல்லர்‌ 


அவ 


ஆவடி ஆஆ. 


சங்கரர்‌ - லோக சங்கரர்‌ 


“சங்கரர்‌-உலகத்திற்கு நன்மையைச்‌ செய்பவர்‌” 
ளன்பது இந்தச்‌ சொல்லின்‌ பொருளாகும்‌. 


ஆயினும்‌ “சங்கரர்‌ லோக சங்கரர்‌ (சிவபெரு 
மான்‌ உலகிற்கு நன்மையைச்‌ செய்பவர்‌) என்பது 
(இதன்‌ பொருளா, அல்லது சங்கரரே லோக 
சங்கரர்‌ (ஆதிசங்கரர்‌ உலகிற்கு நன்மையைச்‌ 
(செய்பவர்‌) என்பது இதன்‌ பொருளா?” என்ற 
கேள்வி எழுமானால்‌ இரண்டுமே இதன்‌ பொருள்‌ 
என்பதுதான்‌ இந்தச்‌ சொல்லுக்கும்‌ பதிலாகும்‌. 


இங்கே *சம்‌' என்பது. சிற்றின்பத்தைக்‌ 
குறிக்குமிடத்து முதல்‌ பொருள்‌. அதுவே 
பேரின்பத்தைக்‌ குறிக்குமிடத்து இரண்டாம்‌ 
பொருள்‌. 


ஸ்தூலம்‌ சூட்சுமம்‌ எனப்படும்‌ இரண்டு உடல்‌ 
தொடர்பு கொண்டு ஆன்மா அனுபவிக்கும்‌ 
ஐஹிகம்‌  (இவ்வுலகத்தியது),  ஆமுஷ்மிகம்‌ 
(அவ்வுலகத்தியது) எனப்படும்‌ சுகமே சிற்றின்ப 
மாகும்‌. பிரவிருத்தி மார்க்கமான இதை அடை 
யும்‌ வழிகளை வகுத்துச்‌ சங்கரரும்‌ .மற்றவரும்‌ 
இந்த உலகத்திற்குக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌ . 

இந்த இரண்டு உடல்களுடன்‌ தொடர்பற்று 
ஆன்மா அனுபவிக்கும்‌ சுகமே பேரின்பமாகும்‌. 
நிவிருத்தி மார்க்கமான இதை அடையும்‌ 
வழிகளை வகுத்துச்‌ சங்கரர்‌ ஒருவரே இந்த 
உலகத்திற்குக்‌ கொடுக்கிறார்‌. 

இங்கே சங்கரர்‌ என்பது கைலாசபதியான 
சங்கரரையும்‌ ஆதிசங்கரரையும்‌ குறிக்கும்‌. 
இந்த இருவரிடமும்தான்‌ இந்தத்‌ ௪ தன்மை 
உள்ளது என்பதை எடுத்துக்‌ காட்டுவதே இந்தக்‌ 
கட்டுரையின்‌ நோக்கம்‌. 
கைலாசபதி சங்கரர்‌ 


சிவநாமங்களைத்‌ தொகுத்துக்‌ கூறும்‌ இடத்தில்‌ 
தான்‌ அமரகோசம்‌ என்னும்‌ நிகண்டுவில்‌, 


சங்கரர்‌ ஆற்றிய பணி 


வி. ஆர்‌. கல்யாணசுந்தர சாஸ்திரிகள்‌ 


அம. 


“ஈச்வர: சர்வ: ஈசாந: சங்கர: சந்த்ரசேகர: 
இவையெல்லாம்‌ ஒரே சிவனின்‌ வேறுபட்ட 
திருநாமங்களாகும்‌' என்று கூறப்பட்டுள்ளதே 


யன்றி, வேறு எந்த இடத்திலும்‌ இல்லை. 

இதிலிருந்து சங்கர: என்னும்‌ பெயர்‌ கைலாச 
பதியான பரமேசுவரனையே குறிக்கிறது என்பது 
தெளிவாகிறது. 


பெயர்‌ வகை 


இடுகுறிப்‌ பெயர்‌, காரணப்‌ பெயர்‌, காரண 
இடுகுறிப்‌ பெயர்‌ என்று பெயர்‌ வகைகளுள்‌ 
முக்கியமாக மூன்று வகைகள்‌ உள்ளன. அவற்‌ 
றுள்‌ சங்கரர்‌ என்னும்‌ இந்தப்‌ பெயர்‌ சிவபெரு 
மானுக்குக்‌ காரண இடுகுறிப்‌ பெயராக அமைந்‌ 
துள்ளது. 

காரணம்‌ கருதும்பொழுது, ஒரு பெயர்‌ 
அந்தக்‌ காரணத்தையுடைய பல பொருள்களைக்‌ 
குறிப்பதாக இருந்தாலும்‌, அந்தப்‌ பொருள்களுள்‌ 
ஒன்றுக்கே இட்டு வழங்கப்படும்‌ பெயர்‌ காரண 
இடுகுறிப்‌ பெயர்‌ எனப்படும்‌. சம்ஸ்கிருத மொழி 
யில்‌ இந்த வகைப்‌ பெயரை *யோகாரூடம்‌” 
என்பர்‌. 

“பங்கஜம்‌ என்னும்‌ பெயர்‌ அதற்கு உதாரண 
மாகும்‌. பங்கஜம்‌ என்ற பதம்‌ சேற்றில்‌ 
உண்டாகும்‌ பொருள்கள்‌ யாவற்றையும்‌ குறிக்க 
வல்லதாயினும்‌, தாமரை ஒன்றுக்கே இட்டு 
வழங்கப்படும்‌ பெயராக அமைந்துள்ளது. 

அதுபோல, இந்தச்‌ “சங்கர” என்னும்‌ பெயரும்‌ 
சிவபெருமான்‌ ஒருவருக்கே காரண இடுகுறிப்‌ 
பெயராக இட்டு வழங்கப்பட்டு வருகிறது. 
பெயர்‌ விளக்கம்‌ 

“சங்கர” என்னும்‌ பதத்துள்‌ முன்கூறிய 
இரண்டு வகையான சுகத்தையும்‌ குறிக்கும்‌ “சம்‌” 
என்ற ஓர்‌ அவ்யயமும்‌, செய்வினையைக்‌ குறிக்‌ 
கும்‌ “க்ரு” என்னும்‌ ஓர்‌ தாதுவும்‌, “சமிதாதோ: 


122 


ஸம்ஜ்ஞாயாம்‌ சம்‌ என்ற வினைச்சொல்லிலிருந்து 
இந்தப்‌ பெயர்‌ தோன்றிற்று' என்னும்‌ பாணினி 
ஸூத்திரத்தால்‌ வந்துள்ள *அச்‌' என்னும்‌ ஓர்‌ 
பிரத்யயமும்‌ அடங்கியுள்ளன. இதனைச்‌ சம்ஸ்‌ 
கிருத மொழியில்‌ வ்யுத்பன்ன பதம்‌ என்றும்‌, 
தமிழ்மொழியில்‌ பகுபதம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 
*சம்‌'-இரண்டு வகையான சுகத்தையும்‌, 
*கரோதி”-தனக்கின்றி ஏனையோருக்கும்‌ செய்‌ 
கிறார்‌, *இதி” என்னும்‌ காரணத்தால்‌ பரமசிவன்‌ 
“சங்கர: என்று பெயரிட்டு அழைக்கப்படுகிறார்‌ 
என்பது இதன்‌ கருத்தாகின்றது. 


சுகத்தைக்‌ கொடுக்கும்‌ தன்மை வேறு சிலரிடம்‌ 
இருந்தபோதிலும்‌ சிவபெருமானிடமே இந்தப்‌ 
பெயர்‌ காரண இடுகுறிப்‌ பெயராக வழங்கி 
வருகிறது. 


பெயரின்‌ பொருத்தம்‌ 


பரமசிவன்‌ இவ்விதம்‌ எல்லோருக்கும்‌ சுகத்‌ 
தையே கொடுக்கிறார்‌ என்பதை நாம்‌ ஸ்ரீருத்ரம்‌ 
போன்ற வேதபாகங்கள்‌ மூலமும்‌, அதர்வசிகை 
போன்ற உபநிஷதங்கள்‌ மூலமும்‌, சிவபாரம்யத்‌ 
தைக்‌ கூறும்‌ சைவ புராணங்கள்‌ மூலமும்‌, சிவ 
விலைகளை விசேஷமாகக்‌ கூறும்‌ *ஹாலாஸ்ய 
மாஹாத்ம்யம்‌' போன்றவை மூலமும்‌, “சிவ 
வீலார்ணவம்‌' போன்ற காவியங்கள்‌ மூலமும்‌ 
நஸ்கு உணரலாம்‌. 

இந்த உலகின்‌ தோற்றமே ஒரு சிவலீலை 
என்று, *லோகவத்து லீலாகைவல்யம்‌ - இந்த 
உலக சிருஷ்டி என்பது பகவானுக்கு ஒரு 
விளையாட்டேயாகும்‌' என்னும்‌ ஸூத்திரத்தால்‌ 
வியாசபகவான்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. இது விஷய 
மாகச்‌ சில மகான்களின்‌ வாக்குகள்‌ நினைவிற்கு 
வருகின்றன. அவற்றுள்‌ 


ஸகலபுவநைக--மங்கள - 
சங்கர - குணவர்ணந-ப்ரவ்ருத்தே௩ | . 
௩ ஸ்மரணீயா: குதியோ னிவ 
லோகாயதிகா இவ வ்ரதஸ்தே௩ ॥| 


-- நிலகண்டவிஜய சம்பூ, 15. 


“சாஸ்திர முறைப்படி விரதங்களை அனுஷ்டிப்‌ 
பதில்‌ ஈடுபடுபவன்‌ நாஸ்திக வாதம்‌ செய்பவர்‌ 
கனை எப்படி நினைக்கக்கூடாதோ, அப்படி எல்லா 
உலகங்களுக்கும்‌ மங்களத்தையே கொடுக்கும்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


சங்கரரின்‌ பெருமைகளைச்‌ சொல்லுபவன்‌ 
அவரிடம்‌ த்வேஷத்தால்‌ குறைகாணும்‌ மனிதர்‌ 
களை நினைக்கவே கூடாது” என்பது ஒன்றாகும்‌. 


இங்கு; 


*ஸகலபுவநைகமங்கள என்று, 
சங்கரரே 


எல்லா உலகத்திற்கும்‌ சுகத்தைக்‌ 
கொடுப்பவர்‌ என்று குறிப்பிடப்பட்டிருப்பதைக்‌ 
காண்க. 


த்ருஷ்ட்வா கெளஸ்துபமப்ஸரோகணமபி 
ப்ரக்ராந்தவாதா மிதோ 
கீர்வாணா: கதி வா ந ஸந்தி 
புவநே பாராதிவ: கேவலம்‌। 
நிஷ்க்ராந்தே கரளே த்ருதே 
ஸுரகணே நிச்சேஷ்டிதே விஷ்டபே 
மாபைஷ்டேதி கிராவிராஸ 
துரியோ தேவஸ்‌ தமேவ ஸ்தும: || 


*பாற்கடலிலிருந்து கெளஸ்துபம்‌, அப்ஸரஸ்‌ 
போன்ற நல்ல வஸ்துக்கள்‌ வெளிப்பட்டவுடன்‌ 
உனக்கு எனக்கென்று அடித்துக்‌ கொண்ட 
தேவர்கள்‌ பலர்‌. அவர்கள்‌ உலகத்திற்கு வெறும்‌ 
பளுவானவர்களே. ஆலகால விஷம்‌ அதிலிருந்து 
வெளிப்பட்டபொழுது அவர்கள்‌ யாவரும்‌ பங்கு 
கொள்ளாமல்‌ ஓடிவிட்டனர்‌. உலகம்‌ அதிர்ச்சி 
யுற்றது. அப்பொழுது, யாரும்‌ பயப்பட வேண்‌ 
டாம்‌' என்று அபயமளித்த தேவன்‌ எவனோ 
அவனையே நாம்‌ துதிக்கக்கடவோம்‌' என்பது 
மற்றொன்றாகும்‌. 

இங்கே, கொடிய ஹாலாஹலம்‌ என்னும்‌ 
விஷத்தினின்றும்‌ உலகைக்‌ காத்துச்‌ சுகமளித்‌ 
தவர்‌ பரமசிவன்‌ ஒருவரே என்று குறிப்பிடப்‌ 
பட்டிருப்பதைக்‌ காண்க. 

“சம்ஹார மூர்த்தியான பரமசிவன்‌ உலகங்‌ 
களுக்குச்‌ சுகத்தைக்‌ 


கொடுக்கிறார்‌ என்பது 
எப்படிப்‌ பொருந்தும்‌?” என்ற கேள்வி முதிர்ந்த 
அறியாமைக்கு அறிகுறியாகும்‌. 


ஏனெனில்‌, சம்ஹார மூர்த்தி என்பது பிரம்மா, 
விஷ்ணு, ருத்திரர்‌ எனப்படும்‌ மூவருள்‌ ஒருவரான 
ருத்திரரேயன்றி அந்த மூவருக்கும்‌ முதல்வனான 
பரமேச்வரன்‌ அல்ல. மற்றும்‌ உண்மையை 
ஆராயுமிடத்து, சம்ஹார மூர்த்தி, சிருஷ்டி 
மூர்த்தி, ஸ்திதி மூர்த்தி என்று மூர்த்திகளின்‌ 


சங்கரர்‌ ஆற்றிய பணி 


வேறுபாட்டினல்‌ ஆன்மாவை வேறுபடுத்திக்‌ 
கூறுவதும்‌, அவற்றுள்ளும்‌ மேன்மை தாழ்மை 
காண்பதும்‌ அறியாமையாகும்‌, 


“ஏகஸ்‌ ததா ஸர்வபூதாந்தராத்மா ரூபம்ரூபம்‌ 
ப்ரதிரூபோ பஹிச்ச.” (ஒன்றாகவும்‌ ஸர்வ பூதங்‌ 
களுக்கும்‌ அந்தர்யாமியாயும்‌ உள்ள ஆத்மவஸ்து 
தேகம்‌ மனம்‌ போன்ற உபாதிகளால்‌ கூறுபட்டது 


போலத்‌ தோன்றுகிறது.) 


“ஏகோ தேவ: ஸர்வபூதேஷு கூட:.” (எல்லாப்‌ 
பூதங்களுள்ளும்‌ ஒரே ஆத்மாதான்‌ உறைந்திருக்‌ 
கிறது.) 


*இந்த்ரோ மாயாபி: புருரூப ஈயதே.” (ஒரே 
தேவனே மாயாகார்யங்களால்‌ பலவிதமான 
தோற்றங்களை அடைகிறான்‌.) 


*அஜாயமாநோ பஹாுதா விஜாயதே.' (பிறவி 
யற்ற ஒரே ஆத்மாதான்‌ பல பிறவிகளை எடுப்பது 
போல்‌ காணப்படுகிறது.) 


*புரச்‌ சக்ரே த்விபத: புரச்‌ சக்ரே சதுஷ்பத: 
புர: ஸ பக்ஷ பூத்வா புர: புருஷ ஆவிசத்‌.” 


(ஒரே ஆத்மாதான்‌ இரு கால்கள்‌ நான்கு 
கால்கள்‌ கொண்ட எல்லாச்‌ சரீரங்களையும்‌ 


தோற்றுவித்து அதில்‌ பிரவேசித்தது.) 


“ஏகம்‌ ஸத்‌ விப்ரா பஹுதா வதந்தி” (ஒரே 
பொருளை அறிந்தவர்கள்‌ உபாதிகளால்‌ 
பலவாறாகக்‌ கூறுகிறார்கள்‌) என்பன போன்ற 
வேதவாக்கியங்களும்‌, *அசரீரம்‌ சரீரேஷு 
அநவஸ்தேஷ்வவஸ்திதம்‌' (நிலையற்ற பலதிறப்‌ 
பட்ட சரீரங்களுள்‌ இருக்கும்‌ ஆத்மா அவற்றுடன்‌ 

* உண்மையில்‌ தொடர்பற்றது, அசரீரமானது) 
என்பது போன்ற வாக்கியங்களும்‌, 


நமஸ்‌ த்ரிமூர்த்தயே துப்யம்‌ 

ப்ராக்‌ ஸ்ருஷ்டே: கேவலாத்மநே | 
குணத்ரயவிபாகாய 

பச்சாத்‌ பேதமுபேயுஷே || 


படைப்புக்கு முன்பு ஒன்றாக இருந்து மூன்று 
குணங்கள்‌ காரணமாகப்‌ பின்பு பிரம்மா விஷ்ணு 


188 


ருத்திரன்‌ என்று மூன்று விதமான தோற்றங்களை 
அடைந்துள்ள உமக்கு நமஸ்காரம்‌, 


திஸ்ருபிஸ்‌ த்வமவஸ்தாபிர்‌ 
மஹிமாநமுதீரயர்‌ | 

ப்ரலயஸ்திதிஸர்காணாம்‌ 
ஏக: காரணதாம்‌ கத: || 


“ஒருவராக இருந்தும்‌ முன்கூறிய தோற்றங்‌ 
களால்‌ ஸ்ருஷ்டி, ஸ்திதி, ப்ரளயம்‌ என்பன 
வற்றிற்குக்‌ காரணமாக உள்ளீர்‌” என்பன 
போன்ற மகாகவிகளின்‌ வாக்கியங்களும்‌, “எங்கு 
முள்ள ஆத்மா ஒன்றேயன்றி வேறில்லை” 
என்றல்லவோ வலியுறுத்துகின்றன? 


மேலும்‌, மகாகவி காளிதாசர்‌ கூறியிருக்கும்‌ 
ஒரு விஷயமும்‌ இங்கு நினைவிற்கு உரியதாகும்‌. 
குமாரசம்பவம்‌ ஏழாம்‌ ஸர்க்கத்தில்‌, 


ஏகைவ மூர்த்திர்‌ பிபிதே த்ரிதா ஸா 
ஸாமாந்யமேஷாம்‌ ப்ரதமாவரத்வம்‌ | 
விஷ்ணோர்‌ ஹரஸ்‌ தஸ்ய ஹரி: கதாசித்‌ 
வேதாஸ்‌ தயோஸ்‌ தாவபி தாது 
*  ராத்யெள || 


“ஒரே வஸ்துதான்‌ மூன்றாகப்‌ பிரிந்துள்ளது. 
மேன்மை தாழ்மை என்பது இவர்களுள்‌ கிடை 
யாது' என்று அவர்‌ கூறுகிறார்‌. 

இதிலிருந்து பிரம்மா விஷ்ணு மகேச்வரருள்‌ 
மேன்மை தாழ்மை காண்பது எவ்வளவு 
அறியாமை என்பதை உணர வேண்டும்‌. 

உண்மை இவ்வாறு இருக்க, 

ரிகாத்யா பாரதம்‌ சைவ 
பாஞ்சராத்ரமதாகிலம்‌ | 
மூலராமாயணம்‌ சைவ 
புராணம்‌ சைததாத்மகம்‌ || 
யே சாநுயாயிநஸ்‌ தேஷாம்‌ 
ஸர்வே தே ச ஸதாகமா: | 


துராகமாஸ்‌ ததந்யே தே 
யைர்‌ ந ஜ்ஞேயோ ஜநார்தஈ; || 


*விஷ்ணுவே பெரியவர்‌ என்று 
நூல்களே ப்ரமாணங்களாகும்‌. 


கூறும்‌ 
மற்றவை 


124 


அப்ரமாணங்களே. அவற்றின்‌ மூலம்‌ விஷ்ணுவை 
அறிய முடியாது” என்று ஒருவர்‌ கூறியிருப்பதும்‌, 
ஜீவா: ஸர்வே அஸ்வதந்த்ரா :, 
ப்ரக்ருதிரபி ததா கிங்கரா: சங்கராத்யா 
இத்தம்‌ த்ரையந்தஸித்தம்‌ 
நிகமததிகதம்‌ தாட்யதாம்‌ ஜைத்ரபேரி | 
(ஜீவர்கள்‌ எல்லாம்‌ அடிமைகளே, பிரகிருதியும்‌ 
அத்தகையதே. சிவன்‌ முதலியவர்கள்‌ ஏவலாளர்‌ 
களே. இதுவே வேதங்களின்‌ முடிவு, ஆகமங்‌ 
களின்‌ முடிவு என்று பறைசாற்றலாம்‌” என்று மற்‌ 
நெருவர்‌ கூறியிருப்பதும்‌ எவ்வாறு பொருந்தும்‌ 
என்பதை அறிவாளிகளே ஆராய்ந்தறிந்து 
கொள்ள வேண்டும்‌. 


சம்ஹாரம்‌ என்பது என்ன? 


சம்ஹாரம்‌ என்னும்‌ பதத்தின்‌ உண்மையான 
பொருள்‌ என்ன என்பதை அறியாதவர்களின்‌ 
கேள்வியே, சம்ஹார மூர்த்தியான பரமசிவன்‌ 
உலகங்களுக்குச்‌ சுகத்தைத்‌ கொடுக்கிறார்‌ என்பது 
எப்படிப்‌ பொருந்தும்‌?” என்பது. 

ஆன்மா ஸ்கூல்‌ உடலோடு வெளியே உள்ள 
விஷயங்களில்‌ உழலும்‌ நிலையே “விழிப்பு நிலை” 
(ஜாக்ரத்‌) எனப்படும்‌, ஸ்தூல உடலை விட்டுப்‌ 
பிரிந்து சூட்சும உடலுடன்‌ நிற்கும்‌ நிலை “கனவு 
நிலை (ஸ்வப்னம்‌)' எனப்படும்‌. சூட்சும சரீரத்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


தையும்‌ விட்டுப்‌ பிரிந்து காரண சரீரத்தோடு 
நிற்கும்‌ நிலை “ஆழ்ந்த உறக்கம்‌ (ஸுஷஃப்தி)” 
எனப்படும்‌. இதுவே உண்மையான ஆனந்த 
நிலை என்பதை யாவரும்‌ உணர்வர்‌. எல்லா 
ஆன்மாக்களும்‌ ஒரே சமயத்தில்‌ அந்த நிலையை 
அடைந்திருப்பதுதான்‌ ஈப்ரளயம்‌” 


என்றும்‌, 


*ஸம்ஹாரம்‌' என்றும்‌ சாஸ்திரங்களில்‌ கூறப்‌ 
படுகிறது. 

அந்த நிலையைப்‌ பெறுவதற்கு எல்லா 
ஆன்மாக்களுக்கும்‌ ஒரே சமயத்தில்‌ அருள்‌ 


செய்பவர்‌ பரமசிவனேயாதலின்‌ அவர்‌ சம்ஹார 
மூர்த்தி எனப்படுகிறார்‌. அந்த நிலையில்‌ எல்லா 
ஆன்மாக்களும்‌ சுகத்தை அனுபவிக்குமா, 
துக்கத்தை அனுபவிக்குமா என்பதை ஸுஷுப்தி 
யைக்‌ கொண்டே நாம்‌ எளிதில்‌ அறியலாம்‌. 
இதிலிருந்து, அவர்தாம்‌ லோகங்களுக்கு உண்மை 
யான சுகத்தைக்‌ கொடுக்கிறார்‌ என்பதே மிகமிகப்‌ 
பொருத்தமாக இருக்கும்‌. 


அவர்‌ உலகங்களுக்குச்‌ சுகத்தைக்‌ கொடுக்‌ 
கிறார்‌ என்பது எப்படிப்‌ பொருந்தும்‌ என்று 
கேட்பது எவ்வளவு அறியாமையைக்‌ காட்டுகிறது 
என்பதை உணர வேண்டும்‌. 


அடுத்த இதழில்‌ ஆதி சங்கரரைக்‌ குறித்து 
விரிவாகப்‌ பார்க்கப்‌ போகிறோம்‌. A 


ச 
வ பு தப்ப ப பெப்ப்பபயய பப பப பய புயுபுபுபுபுபுபுயு பு ப்பு பப பப்பு பாபா ப ப ப்பா TE I I OT டா 


ஆசன பலன்‌ 


பூசை, ஜபம்‌ முதலியவற்றைச்‌ செய்யும்பொழுது 
வேண்டும்‌. தர்ப்பைப்‌ புல்லால்‌ ஆன ஆசனம்‌ கீர்த்தியையும்‌, 
சம்பத்தையும்‌, வஸ்திர ஆசனம்‌ வியாதி நீக்கத்தையும்‌, 


ஆசனங்களின்‌ மீது அமர்ந்தே செய்தல்‌ 
மரப்பலகை ஆசனம்‌ பெரும்‌ 
கம்பளத்தால்‌ ஆன ஆசனம்‌ செளக்கியத்தை 


யும்‌, புலித்தோல்‌, மான்தோல்‌ இவற்றினால்‌ ஆன ஆசனம்‌ ஸம்பத்தையும்‌, மோட்சத்தையும்‌ 


அளிக்கும்‌. 


சில ஆசனங்கள்‌ தீய பலனைத்‌ தரும்‌. 


நிலத்தின்‌ மீது இருந்து செய்பவர்கள்‌ 


க்கத்தையும்‌, கல்லின்மீது இருந்து செய்பவர்கள்‌ ரோகத்தையும்‌, இலையின்‌ மீது அமர்ந்து 
சய்பவர்கள்‌ மனச்‌ சஞ்சலத்தையும்‌, மூங்கிற்பாயில்‌ இருந்து செய்பவர்கள்‌ கஷ்ட தரித்திரத்தையும்‌ 


அடைவர்‌. 


DD DGS = = 
A 2. 
னஃ ட க, SOSA (dE 


2 


பக்தை சபரி 
* நாடோடி 


ஒரு வேட அரசனுக்கு மகளாகப்‌ பிறந்தவள்‌ 
சபரி. சபரிக்கு விவாக வயது வந்ததும்‌, அவளை 
ஒரு... வேடகுமாரனுக்குத்‌ திருமணம்‌ செய்து 
கொடுப்பதாக நிச்சயமாயிற்று. 


திருமணமென்றால்‌ வேடர்கள்‌ நூற்றுக்கணக்‌ 
கான ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ கொன்று, அவற்‌ 
றின்‌ மாமிசத்தை ருசித்துச்‌ சாப்பிடுவார்கள்‌. 
ஆகவே சபரியின்‌ விவாக தினத்திற்கு முன்பு 
நூற்றுக்‌ கணக்கான ஆடுமாடுகள்‌ ஒரு பட்டியில்‌ 
கட்டப்பட்டன. 


இதைப்‌ பார்த்த சபரி, அங்கிருந்த ஒரு வேட 
னைப்‌ பார்த்து, “ “எதற்காக இத்தனை ஆடுகளையும்‌ 
மாடுகளையும்‌ இங்கே கட்டி வைத்திருக்‌ கிறார்கள்‌?" ” 
என்று கேட்டாள்‌. 


அதற்கு அந்த வேடன்‌, “நாளைக்கு உன்‌ 
திருமணத்தையொட்டி ஒரு பெரிய விருந்து 
நடக்குமே; அதற்குச்‌ சமைத்துச்‌ சாப்பிடுவதற் 
காகத்தான்‌ இவை கட்டப்பட்டுள்ளன! ' * 
என்று சொன்னான்‌. 


இந்தப்‌ பதிலைக்‌ கேட்டுச்‌ சிறுமி சபரி மனம்‌ 
புழுங்கினாள்‌. “நம்‌ ஒருத்தியின்‌ கல்யாணத்திற்‌ 
காக இத்தனை ஜீவன்கள்‌ 
இதை எப்படியாவது தடுக்க வேண்டும்‌' என்று 
தீர்மானித்தாள்‌. தான்‌ எங்காவது ஓடிப்போனால்‌ 
தன்‌ கல்யாணம்‌ தடைப்படும்‌; இந்த ஜீவன்‌ 
களும்‌ உயிர்பிழைக்கும்‌ என்று தீர்மானித்தாள்‌. 
அன்றிரவே ஒருவருக்கும்‌ தெரியாமல்‌ அவள்‌ 
வீட்டை விட்டு வெளியேறி, வெகு தொலைவி 
லிருந்த தண்டகாரண்யத்தை அடைந்தாள்‌. 


கொல்லப்படுவதா? 


சபரிக்குச்‌ சிறுவயதிலிருந்தே கடவுளிடம்‌ மிக்க 
பக்தி உண்டு. ஆகவே கடவுளை நோக்கித்‌ தவம்‌ 


செய்யும்‌ முனிவர்களுக்குத்‌ தொண்டு புரிவதுதான்‌ 


தன்‌ வாழ்க்கையின்‌ லட்சியம்‌ என்று தீர்மானித்‌ 
தாள்‌. ரிஷிகள்‌ நதிக்குச்‌ செல்லும்‌ பாதையைப்‌ 
பெருக்கிச்‌ சுத்தமாக்குவது, விறகு வெட்டி அவர்‌ 
களுடைய ஆசிரமங்களில்‌ கொண்டு சேர்ப்பது 
என்று இப்படிப்‌ பல தொண்டுகளை நூற்றுக்கணக்‌ 
கான வருடங்கள்‌ செய்து வந்தாள்‌. 

கடைசியில்‌ அவள்‌ மதங்க முனிவரின்‌ ஆசிர 
மத்தை அடைந்தாள்‌. மதங்க முனிவர்‌ அவளு 
டைய தெய்வபக்தியைப்‌ பெரிதும்‌ பாராட்டினார்‌. 
அவர்‌ பூலோகத்தை விட்டுப்‌ பிரியும்‌ நாள்‌ வந்த 
போது, அவளைப்‌ பார்த்து, “இன்னும்‌ சிறிது 
நாள்‌ நீ இங்கேயே இரு. பகவான்‌ ராமசந்திர 
மூர்த்தியாக அவதாரம்‌ செய்திருக்கிறார்‌. அவர்‌ 
இங்கே வந்து உனக்குத்‌ தரிசனம்‌ கொடுப்பார்‌” * 
என்று சொல்லி உடலை விட்டார்‌. 


ஸ்ரீராமசந்திரன்‌ சீதையுடனும்‌ லக்ஷ்மண 
னுடனும்‌ ஆரண்யவாசத்தை ஆரம்பித்துவிட்டார்‌ 
என்ற தகவல்‌ தண்டகாரண்யம்‌ முழுவதும்‌ 
பரவிற்று. சபரியின்‌ காதுக்கும்‌ அது எட்டியது. 


உடனே சபரி, இன்று பகவான்‌ நம்‌ ஆசிரமத்‌ 
திற்கு வந்தாலும்‌ வருவார்‌” என்று நினைத்து, 
ஆசிரமத்தைப்‌ பெருக்கிச்‌ சுத்தமாக்கினாள்‌. 
சாணம்‌ தெளித்துக்‌ கோலமிட்டாள்‌. ஆசிரமத்‌ 
திற்கு வரும்‌ வழியைச்‌ சுத்தமாக்கினாள்‌. குடிக்கத்‌ 
தண்ணீர்‌ கொண்டுவந்து பானையில்‌ ஊற்றி 
னாள்‌. பிறகு பழங்களைச்‌ சேகரித்து, அவை 
இனிப்பாக இருக்கின்றனவா என்று கடித்துப்‌ 
பார்த்து, அவற்றை ஒரு புறமாகத்‌ தனியாக 
எடுத்து வைத்தாள்‌. பிறகு மாலை வரையில்‌ 
பகவானை எதிர்பார்த்த வண்ணம்‌ ஜபமாலையை 
உருட்டிக்கொண்டேயிருந்தாள்‌. 


126 


ஆனால்‌ மாலைவரை அவர்‌ வராதபொழுது, *சரி, 
பகவான்‌ இன்று யாரோ ஒரு ரிஷியின்‌ ஆசிரமத்‌ 
திற்ருப்‌ போய்விட்டார்‌ போலிருக்கிறது. நாளை 
வருவார்‌” என்று நினைத்துக்கொண்டாள்‌. 


சபரி இந்த நிலையில்‌ இருக்க, அங்கிருந்த 
ஒவ்வொரு முனிவரும்‌ பகவான்‌ முதலில்‌ தம்‌ 
ஆசிரமத்திற்குத்தான்‌ வருவார்‌ என்று நினைத்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌, இங்குள்ள தபஸ்விகளில்‌ 
மிகச்‌ சிறந்த தபஸ்வி யார்‌ என்று பகவான்‌ கேட்‌ 
பார்‌. உடனே நம்‌ பெயரைத்தான்‌ சொல்வார்கள்‌. 
உடனே பகவான்‌ நம்‌ ஆசிரமத்திற்குத்தான்‌ 
வருவார்‌” என்று எல்லோரும்‌ நினைத்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 


ஆனால்‌ பகவான்‌ ஸ்ரீராமபிரானோ ஒரு முனி 
வரின்‌ ஆசிரமத்திற்ருள்ளும்‌ நுழையாமல்‌ நேரா 
கச்‌ சபரி இருந்த ஆசிரமத்திற்கே வந்தார்‌. 
சபரி கொண்ட ஆனந்தம்‌ சொல்லி முடியாது. 
அவள்‌ கண்ணீரை ஆருய்ப்‌ பெருக்கினாள்‌; 
பகவானை வாயாரத்‌ துதித்தாள்‌. 


சபரியின்‌ ஆசிரமத்தில்‌ பகவான்‌ இருக்கிறார்‌ 
என்று கேள்வியுற்று எல்லா முனிவர்களும்‌ அங்கு 
வந்து சேர்ந்தார்கள்‌. அவர்களைக்‌ கண்டதும்‌ சபரி 
அவர்களுக்குச்‌ சாஷ்டாங்க நமஸ்காரம்‌ செய்‌ 
காள்‌. முனிவர்கள்‌ ராமசந்திரனைப்‌ பார்த்து, 
“எங்கள்‌ எல்லோருடைய ஆசிரமத்தையும்‌ 
விடுத்துத்‌ தாங்கள்‌ எப்படிச்‌ சபரியின்‌ - ஆசிர 
மத்தைத்‌ தேர்ந்தெடுத்தீர்கள்‌?' ” என்று 
கேட்டனர்‌. ்‌ 


பகவான்‌ அவர்களை வணங்கிவிட்டுச்‌ சொன்‌ 
னார்‌ -*நீங்கள்‌ எல்லோரும்‌ தவசிரேஷ்டர்கள்‌; 
என்‌ வணக்கத்திற்கு உரியவர்கள்‌. ஆனால்‌ 
நான்‌ இங்கே உள்ளே நுழையும்பொழுது, “யார்‌ 
மிகச்‌ சிறந்த தபஸ்வி?” என்று கேட்கவில்லை. 
யார்‌ சிறந்த பக்தன்‌? என்று கேட்டேன்‌. 
எல்லோரும்‌ சபரியைச்‌ சொன்னார்கள்‌. ஆகவே 
தான்‌ சபரி இருக்கும்‌ இடத்திற்கு வந்தேன்‌. ' * 


பகவானுக்கும்‌ முனிவர்களுக்குமிடையே உரை 
யாடல்‌ நடந்தது. அப்பொழுது ஒரு முனிவர்‌ 
பகவானைப்‌ பார்த்து, **இங்கு ஓர்‌ அழகான தடா 
கம்‌ இருந்தது. அதன்‌ நீர்‌ ஸ்படிகம்‌ போன்று 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


அத்தனை சுத்தமாக இருந்தது. குடிப்பதற்கு 
அந்த நீரைத்தான்‌ நாங்கள்‌ பயன்படுத்தி வந்‌ 
தோம்‌. இப்பொழுது தடாகத்தில்‌ புழுக்கள்‌ 
மலிந்துவிட்டன. நீர்‌ அசுத்தமாகிவிட்டது; 
இது ஏன்‌?” என்று கேட்டார்‌. 


அதற்கு ராமர்‌, **ஒரு குளமோ கிணறோ 
கெட்டுப்போவதோ காய்ந்துபோவதோ . நாம்‌ 
செய்யும்‌ பாவத்தில்தான்‌ ஏற்படுகிறது என்று 
பெரியோர்‌ கூறுகிறார்கள்‌. உங்களில்‌ யாரோ 
பாவம்‌ செய்திருக்க வேண்டும்‌. அது கார 
மாகத்தான்‌ தடாகம்‌ பாழாகிவிட்டது'' என்று 
சொன்னார்‌. 


முனிவர்கள்‌ ஒருவர்‌ முகத்தை ஒருவர்‌ பார்த்‌ 
தார்கள்‌. **நாங்கள்‌ - யாரும்‌ ஒரு பாவமும்‌ 
செய்ததாக ஞாபகமில்லையே!”” என்றனர்‌. 


அதற்கு ராமர்‌, “இதற்கு நான்‌ பதில்‌ சொல்‌ 
கிறேன்‌. ஒரு சமயம்‌ விடியற்காலையில்‌ ஒரு 
முனிவர்‌ நதியில்‌ ஸ்நானம்‌ செய்துவிட்டுத்‌ 
திரும்பி வந்துகொண்டிருந்தார்‌. அப்பொழுது 
சபரி வழக்கம்போல முனிவர்கள்‌ வரும்‌ வழியைப்‌ 
பெருக்கிச்‌ சுத்தம்‌ செய்துகொண்டிருந்தாள்‌. 
முனிவர்‌ வந்துகொண்டிருந்த வழி மிகவும்‌ 
குறுகலான வழி. அத்துடன்‌ அப்பொழுது இருட்‌ 
டாக இருந்தது. அதனால்‌ சபரியின்‌ ஆடையின்‌ 
ஒரு பாகம்‌ தவறிப்போய்‌ முனிவரின்‌ காலில்‌ 


சற்றுப்‌ பட்டுவிட்டது. உடனே முனிவர்‌ 
வெகுண்டு சபரியைக்‌ கன்னா பின்னாவென்று 
திட்டினார்‌. பிறகு இந்தத்‌ தடாகத்தில்‌ வந்து 


ஸ்நானம்‌ செய்தார்‌. அவர்‌ சபரியைத்‌ திட்டிய 
காரணத்தால்தான்‌ தடாகத்தில்‌ புழுக்கள்‌ மலிந்து 
கிடக்கின்றன” * என்று சொன்னார்‌. 


பக்தை சபரி 


“இதைச்‌ சுத்தப்படுத்த வழியே கிடையாதா?' ' 
"என்று முனிவர்கள்‌ கேட்டார்கள்‌. 


அதற்கு ராமர்‌, “ஒரு வழி இருக்கிறது. 
இந்தப்‌ பக்தசிரோமணி சபரியின்‌ கால்‌ பட்ட 
தண்ணீரைத்‌ தடாகத்தில்‌ விட்டால்‌ அது சுத்த 
மாகிவிடும்‌' ' என்று சொன்னார்‌. 


பயம பாபி மாய மாய மாமிய EEE 


டி 


புத்த 


1. ஆத்ம நிவேதனம்‌ 


எல்லாத்‌ தெய்வங்களையும்‌ குறித்த துதிப்‌ 
பாடல்களும்‌ நாமாவளிகளும்‌ இந்த நூலில்‌ 


தொகுத்துத்‌ தரப்பட்டிருக்கின்றன. உபநிஷதம்‌, 
கீதை ஆகியவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 
பகுதிகள்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்புடன்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. 


[வெளியிட்டோர்‌: ஸ்ரீராமகிருஷ்ண மிஷன்‌ 
ஆச்ரமம்‌, 26, துரைஸ்வாமி சாலை, தியாகராய 
நகர்‌,  சென்னை-600 017. பக்கம்‌ 146. 
விலை ரூ. 3.] 


2. ஸ்ரீராமகிருஷ்ண ஸஹஸ்ர நாமாவளி 


ஸ்ரீராமகிருஷ்ண ஸஹஸ்ர நாமாவளி மூலம்‌, 
ஸ்ரீராமகிருஷ்ண அஷ்டோத்தரசத நாமாவளி, 
ஸ்ரீராமகிருஷ்ண லகுபூஜா, ஸ்ரீராமகிருஷ்ண 
ஸ்தோத்திரம்‌ ஆகியவை மூலத்துடனும்‌ தமிழில்‌ 
பொருளுரையுடனும்‌ இந்த நூலில்‌ தொகுத்துத்‌ 
தரப்பட்டிருக்கின் றன. 


[தமிழாக்கம்‌: “அண்ணா”, வெளியிட்டோர்‌ : 
ஸ்ரீராமகிருஷ்ண மிஷன்‌ ஆச்ரமம்‌, 
சென்னை-600 017. பக்கம்‌ 116. விலை ரூ. 9.] 


127 


முனிவர்கள்‌ அப்படியே செய்தனர்‌. 
சுத்தமாகியது. 


தடாகம்‌ 


கடவுளை நம்பினோர்‌ கைவிடப்படார்‌ என்பது 
மட்டுமின்றி அவர்களைத்‌ தேடிக்கொண்டு 
கடவுளே வருவார்‌ என்பது சபரியின்‌ வாழ்க்கை 
யிலிருந்து நிரூபணமாகிறது. &ஃ 


பிடிப்பா ப்பி பப்ப பாபா பாப ப ப யய மப்பு UT யய ப பய யப 


3, சொரூபாத்வைதம்‌ எனும்‌ ஆத்மஞான 
அனுபவ நிருபம்‌ 
சுவாமி வாசுதேவானந்தர்‌ அன்பர்களுக்கு 


எழுதிய கடிதங்களின்‌ தொகுப்பு *சொரூபாத்‌ 
வைதம்‌' என்ற பெயரில்‌. நூல்‌ வடிவில்‌ வெளி 
வந்துள்ளது. நூல்‌ முழுவதிலும்‌ வேதாந்த 
உண்மைகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


[வெளியிட்டோர்‌: ஆனந்தாஸ்ரமம்‌, நாங்கூர்‌ 
அஞ்சல்‌, சீர்காழி தாலுக்கா, தஞ்சை மாவட்டம்‌, 


Pin-609 106. பக்கம்‌ 104. விலை ரூ. 10.] 
4. ஸ்ரீ கற்பகாம்பாள்‌ அந்தாதி 
(பக்கம்‌ 16. விலை ரூ. 1) 
5. ஸ்ரீ திருமகள்‌ அந்தாதி = 
(பக்கம்‌ 16. விலை ரூ. 1-25) 


6. ஸ்ரீஜயசுப்பிரமணிய சுவாமி அந்தாதி 


(பக்கம்‌ 16. விலை ரூ. 1) 

மேற்கண்ட மூன்று அந்தாதி நூல்களையும்‌ 
இயற்றியவர்‌: சுத்தசத்வானந்தா. கிடைக்கும்‌ 
இடம்‌: 14, சிங்காரி நாயக்கன்‌ தெரு, 
மயிலாப்பூர்‌, சென்னை-600 004. 
7. கைவல்யோபநிஷத்‌ 

சம்ஸ்கிருதத்திலும்‌ தமிழிலும்‌ மூலமும்‌, 
ஆசார்ய சங்கரானந்தரின்‌ தீபிகையைத்‌ 
தொடர்ந்த மொழிபெயர்ப்பும்‌, குறிப்புகளும்‌ 
கூடியது. 3 

[ஆசிரியர்‌ : வி. ஆர்‌. கணேசன்‌. கிடைக்கு 
மிடம்‌: வி. ஆர்‌. கணேசன்‌, 33,3, முதல்‌ 
மெயின்‌ ரோடு, காந்தி நகர்‌, அடையாறு, 


சென்னை-600 020. பக்கம்‌ 52. விலை ரூ. 5] 


மந ர.ர.ம.ஏிராரனின்‌ அருளுரை 


சுவாமி கமலாத்மானந்தர்‌ 


1. எல்லா ஆசைகளையும்‌ எல்லாவிதப்‌ பற்றுக்‌ 
களையும்‌ ஒழிப்பது எதுவோ அதுவே சுத்த ஞான 
மாரும்‌. ருறிப்பிட்ட ஒரு சுயநல நோக்கத்துடன்‌ 


கூடிய எந்தச்‌ செயலையும்‌ விட்டொழிக்க 
வேண்டும்‌. அத்தகைய. கர்மம்‌ பிறப்பு இறப்பு 
என்ற சக்கரத்தில்தான்‌ உன்னைப்‌ பிஷைத்து 


வைக்கும்‌. உண்மையான ஆத்மஞானத்தைப்‌ 
பெறுவதற்கு அது உதவாது; 
நான்‌ செய்யும்‌. ஆகவே 


வேண்டும்‌. 


மாறாக, தடை 


பற்றை விட்டுவிட 


2. வேடன்‌ வலையைப்‌ பரப்புகிறான்‌. 
போல, அகங்காரம்‌ 
பலவித அழகிய மாயத்‌ தோற்றங்களை உண்டு 
பண்ணுகிறது.  அகங்காரத்திலிருந்து கடுமை 
யான துன்பம்தான்‌ விளைகிறது. மன அமைதி 
என்ற சந்திரனுக்கு அகங்காரம்‌ ராகு போல 
இருக்கிறது. தாமரையை உறைபனி ுழிப்‌ 
பதைப்‌ போல, மன அமைதியை அகங்காரம்‌ 
அழிக்கிறது. 

3. அகங்கார உணர்ச்சி இருக்கும்‌ வரை 
யிலும்‌ மனிதன்‌ கஷ்டப்பட்டே ஆக வேண்டும்‌. 
அகங்காரம்‌ மறைந்தால்தான்‌ கஷ்டமும்‌ மறை 
யும்‌. ஆகவே அகங்காரத்தைத்‌ தவிர்த்து வாழ்வது 
தான்‌ மிகவும்‌ சிறந்த நெறியாகும்‌. 


அது 


மக்களின்‌ உள்ளத்தில்‌ 


4. மனைவி மக்களிடம்‌ உள்ள பாசம்‌ என்ற 
வலையை விரித்திருப்பது அகங்காரமே ஆகும்‌. 
இந்த வலேயிலிருந்து தப்புவதற்கு எந்த மாய 
வசியமும்‌ உதவி செய்யாது. அகங்காரத்தைத்‌ 


தவிர்த்தேமானால்‌ எல்லா மனவேதனைகளும்‌ 
உடனே தாமாகவே அகன்றுவிடும்‌. ்‌ 

5. ஸ்ரீராமபிரான்‌ கைகேயியிடம்‌ கூறியது - 
அம்மா, இவ்விதம்‌ நீங்கள்‌ ஏன்‌ என்னிடம்‌ 
சொல்கிறீர்கள்‌? என்‌ தந்தைக்காக என்‌ உயிரை 
யும்‌ கூடத்‌ தந்துவிட நான்‌ தயாராக 
இருக்கிறேன்‌. அவருக்கு உதவும்பொருட்டு 
நான்‌ கொடிய விஷத்தையும்‌ குடிக்க உட்‌ 
படுவேன்‌. அவர்‌ பொருட்டு நான்‌ அரசையும்‌ 
துறப்பேன்‌. சீதையையும்‌, அன்னை கெளசல்யை 
யையும்‌ துறப்பேன்‌. 

6. சுயதர்மத்தை அனுஷ்டிப்பது ஒரு சாதனை 
மட்டுமே ஆகும்‌. ஆத்மஞானம்‌ என்ற லட்சி 
யத்தை அடைவதற்கு அது ஒரு வழியாக மட்டும்‌ 


தான்‌ இருக்கிறது. சுயதர்மத்தை 


அனுஷ்டிப்‌ 
பதே ஓர்‌ லட்சியம்‌ ஆகிவிடாது. 


7. உன்னுடைய இதய கமலத்தில்‌ எப்போதும்‌ 
ஆத்மாவைத்‌ தியானம்‌ செய்துகொண்டிரு. 
ஆத்மா என்பது புத்தி அல்ல, புலன்கள்‌ 
அல்ல, இவை போன்ற வேறு எதுவுமே அல்ல 
என்பதை உணர்ந்திரு. இவற்றிலிருந்து முற்‌ 
றிலும்‌ வேறுபட்டிருக்கும்‌ சத்வஸ்து அது. 
ஆத்மாவைத்‌ தியானம்‌ செய்வது காரணமாக 
உனக்குத்‌ துன்ப அனுபவம்‌ ஏற்படாது. உன்‌ 
பங்காக அமைந்திருக்கும்‌ பிராரப்தங்கள்‌ எல்லா 
வற்றையும்‌, அவை இன்பமாக இருந்தாலும்‌ 
துன்பமாக இருந்தாலும்‌ பொறுத்துக்கொள்‌. 


8. ஆற்றுவெள்ளத்தில்‌ அடித்துச்‌ செல்லப்‌ 
படும்‌ பொருள்‌ போல இருந்து, உன்‌ கடமை 
யைச்‌ செய்து வா. அப்படிச்‌ செய்வதனால்‌, 
செய்யும்‌ கர்மத்தில்‌ உனக்குப்‌ பற்று ஏற்படாமல்‌ 
இருக்கும்‌. புறத்தளத்தில்‌ எந்த வேலையைச்‌ 
செய்துகொண்டிருந்தாலும்‌ உன்‌ மனம்‌ மாசற்று 
இருக்கட்டும்‌; உன்‌ குணம்‌ பரிசுத்தமாக இருக்‌ 
கட்டும்‌. 

9. முற்பிறவிகளில்‌ 


செய்த புண்ணியம்‌ 


காரணமாக, உலக மக்களுக்கு முனிவர்களின்‌ 
தொடர்பும்‌ மகரிஷிகளின்‌ தொடர்பும்‌ கிட்டு 
கின்றன. ்‌ 

10. மனிதன்‌ கர்வத்தைக்‌ கைவிடுவதில்லை. 


நம்முடைய மனதைக்‌ கொண்டு நாம்‌ எப்போதும்‌ 
துன்பத்தையும்‌ அச்சத்தையும்‌ உண்டுபண்ணிய 
படியே இருக்கிறோம்‌. ஆனால்‌ இவையெல்லாம்‌ 
கனவு போன்றவையே ஆகும்‌. மந்திரவாதியின்‌ 
மாயாஜால வித்தைகளெல்லாம்‌ அப்பட்டமான 
பொய்‌ என்பது எல்லோரும்‌ அறிந்த விஷயம்‌. 


11. ஈசுவரனாகிய நான்‌ எல்லோரையும்‌ 
சம திருஷ்டியுடனேயே பார்க்கிறேன்‌. குறிப்‌ 
பிட்ட எந்த ஒரு மனிதனும்‌ அதிகமான அளவில்‌ 
என்‌ விருப்பத்திற்கு உரியவன்‌ அல்ல. அது 
போலவே.குறிப்பிட்ட எந்த ஒரு மனிதனும்‌ என்‌ 
வெறுப்பிற்கு உரியவனும்‌ அல்ல. நான்‌ கற்பக 


மரம்‌ போன்றவன்‌. என்னிடமிருந்து எது 
வேண்டப்படுகிறதோ அதை நான்‌ தந்தருளு 
கிறேன்‌. © 


கைவல்ய நவநீத - விளக்கம்‌ 


சுவாமி அமரானந்தர்‌ 


ஆன பாவிகள்‌ அடைவன நரகங்கள்‌ 
அவசியம்‌ ஆனாலும்‌ 

தான மந்திர விரத ஓமங்களால்‌ 
தவிரும்‌ என்பது பொய்யோ" 

ஈனம்‌ ஆம்‌ பல சன்ம சஞ்சித வினை 
எத்தனை ஆனாலும்‌ 

ஞானம்‌ ஆம்‌ கனல்‌ சுடும்‌ என்ற 

மறைமொழி 

நம்பினால்‌ வீடு உண்டே. (பாடல்‌ 51) 


[மறை - வேதம்‌ 

அனுபவிக்கும்‌ பிராரப்த பாவ கர்மங்கள்‌, 
புண்ணிய கர்மங்கள்‌ எனப்படும்‌ தான தருமங்‌ 
களினாலும்‌ யாகயக்ஞங்களினாலும்‌ தவிர்க்கப்‌ 
படுகின்றன. சஞ்சித வினை, ஞானத்‌ தீயால்‌ 
சுடப்படுகிறது என்பது நம்பிக்கைக்கு உரிய 
வேதமொழியாகும்‌. 


உலகில்‌ கர்மங்கள்‌ பாவம்‌, புண்ணியம்‌ என்று 
இருவகையாகப்‌ பிரிக்கப்படுகின்றன . 


கோபம்‌, பொறாமை, காமம்‌, லோபம்‌, பிறர்‌ 
பொருளின்‌ மேல்‌ ஆசைப்படுதல்‌ ஆகிய இவை 
போன்றவை பாவ கர்மங்கள்‌ ஆகின்றன. 
இத்தகைய கர்மங்களில்‌ ஈடுபட்டு ஜீவன்‌ ஒருவன்‌ 
மனச்சஞ்சலம்‌ அடைந்து அதைத்‌ தீர்த்துக்‌ 
கொள்ளக்‌ கர்ம காண்டத்தில்‌ சொல்லப்பட்ட 
. தானம்‌, மந்திரம்‌, ' யக்ஞம்‌, தீர்த்தயாத்திரை, 
ஆலயம்‌ அமைத்தல்‌ போன்ற புண்ணிய கர்மங்‌ 
களில்‌ ஈடுபடுகிறான்‌. இவையே உலகில்‌ பெரும்‌ 
பாலோர்‌ செய்பவை. இம்‌ மாதிரியான புண்ணிய 
கர்மங்கள்‌ செய்து சித்தசுத்தியை உண்டாக்கிக்‌ 
கொண்டு பாவங்களைத்‌ தொலைக்கிறான்‌. 


ஞானகாண்டத்தை அறிபவன்‌ கேட்டல்‌, 
சிந்தித்தல்‌, தெளிதல்‌ என்ற சாதனையின்‌ மூலம்‌ 
தன்‌ அறிவு தெளிந்து, தான்‌ செய்யும்‌ கர்மங்‌ 
களிலும்‌, முன்‌ செய்த கர்மங்களிலும்‌ தனக்குச்‌ 
சம்பந்தம்‌ இல்லை என அறிந்து அவற்றுக்குக்‌ 
கர்த்தா ஆகாமல்‌ இருப்பதனால்‌ அவனுடைய 


(AG: ஓட்‌ Shes) கர்மம்‌ பிரகிருதியின்‌ கூறு. 


A 
சஞ்சித வினையை அவன்‌ அடைந்த ஞானம்‌ 
சுட்டுத்‌ தள்ளுகிறது. மேலும்‌, அறிவறிந்த 
அவன்‌, பந்தத்தை உண்டுபண்ணுகிற ஆசை 


முதலான பாவ்‌ கர்மங்களில்‌ ஈடுபடுவதில்லை, 


ஆசையே பயங்கரமான பந்தத்தை உண்டாக்கு 
கிறது. ‘That what you desire you get, but it 
comes with terrible bondage’ என்பது சுவாமி 
விவேகானந்தரின்‌ வாக்கு. 


அதில்‌, தானாகிய 
ஆத்மாவுக்குச்‌ சம்பந்தமில்லை என்று ஞானி 
தெளிவடைகிறான்‌. எனவே தான்‌ செய்யும்‌ 
புண்ணிய காரியங்களுடன்‌ அந்த ஞானி தன்னை 
இணைத்துக்கொள்வதில்லை 


ஜீவாத்மா ஒருவன்‌ தான்‌ தெளிவடைவதற்கு 
முன்பு தானம்‌, யாகம்‌, தவம்‌, தீர்த்தயாத்திரை 
முதலான கர்மங்களில்‌ ஈடுபட்டுத்‌ தன்‌ பாவ 
கர்மங்களைத்‌ தொலைப்பதனால்‌ அது பிராரப்தத்தை 
அனுபவிப்பதாகிறது. 

மனம்‌ தெளிந்தபின்‌ எஞ்சியுள்ள பிராரப்தம்‌ 
சரீரம்‌ நோய்‌ முதலானதை அனுபவிப்பதன்‌ 
மூலம்‌ தொலைந்துபோகிறது. எனவே பிராரப்தம்‌ 
முழுவதையும்‌.ஞானி அனுபவித்துவிடுகிறான்‌ . 

நெல்‌ பூமியில்‌ இட்டால்‌ முளைக்கிறது. ஆனால்‌ 
அவித்த நெல்‌ முளைப்பதில்லை. அது போன்று 
ஞானத்‌ தீயால்‌ சஞ்சிதவினை அவிக்கப்படுவதனால்‌ 
அது மீண்டும்‌ தொடருவதில்லை. 


சஞ்சிதம்‌ என்பது சம்‌ 4 சிதம்‌ எனப்‌ பிரிகிறது. 
அதாவது முற்றும்‌ சிதறடைந்தது என்பது அதன்‌ 


பொருள்‌. பிற்பட்ட ஜன்மங்களிலிருந்து 
தொடர்ந்து - வருவதனால்‌ பலவீனமடைந்து 
சிதறடைந்துவிடுகிறது. எனவே தெளிவு எற்‌ 


பட்டவுடன்‌ அந்தத்‌ தெளிவு அந்த வினையைப்‌ 
பஞ்சினை ஊழித்தீப்‌ போல்‌ பொசுக்கிவிடுகிறது. 
உதாரணம்‌ ஒன்றின்‌ மூலம்‌ இதை விளக்கிக்‌ 
கொள்ளலாம்‌. முந்தின ஜன்மங்களில்‌ ஒருவன்‌ 
மாமிசபக்ஷியாக இருந்திருக்கலாம்‌. ஆனால்‌, 


120 


அது தனக்கு அவசியமில்லை என்று இப்போது 
ஒதுக்கித்‌ தள்ளிவிடுகிறான்‌. ஆயினும்‌ இந்த 
ஜன்மத்தில்‌ அதன்‌ வாசனையைத்‌ தற்செயலாய்‌ 
நுகரும்போது வேட்கை உண்டாகலாம்‌. ஆனால்‌ 
அது தேவையில்லை என்று தெளிவான மனம்‌ 


இருப்பதால்‌ அந்த வேட்கை அக்கணமே 
அகன்றுவிடுகிறது. 

ஒப்பிடு : 

ஆசை, அச்சம்‌, சினம்‌ நீங்கியவர்களாய்‌, 
என்மயமாய்‌, என்னை அடைக்கலம்‌ புகுந்து, 
ஞானதபசால்‌ புனிதர்களாய்ப்‌ பலர்‌ என்‌ 


இயல்பை எய்துகின்றனர்‌. 
- பகவத்‌ கீதோபநிஷதம்‌, 4 - 10. 
ஞானம்‌ அடையப்பெற்றவன்‌ 
போன்றவன்‌. இந்தச்‌ சரீரம்‌ 
அவன்‌ புதிய பிறவி எடுப்பதில்லை. 
ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ உபதேசம்‌. 
௩ ப்‌ * 


சுட்ட சட்டி 


வீழ்‌ ந்தபிறகு 


ஈசர்‌ காரியம்‌ பிரளயத்து ஒழியவும்‌ 
எவர்‌ பவம்‌ ஒழிந்தார்கள்‌ 

தேசகால தேக ஆதிகள்‌ இருக்கவும்‌ 
சீவ காரிய மோகம்‌ 

நாசம்‌ ஆக்கிய விவேகத்தின்‌ உயிரொடு 
ஞான முத்தர்கள்‌ ஆனார்‌ 

பாச மோகங்கள்‌ பசுக்களின்‌ செயல்‌ அன்றி 
பசு பதி செயல்‌ அன்றே. (ப்ாடல்‌ 57) 


மகாப்‌ பிரளய காலத்தில்‌ சிருஷ்டி ஒடுங்கி 
விடுகிறது. ஆனால்‌ அப்பொழுது ஜீவர்களின்‌ பாவ 
புண்ணியம்‌ ஒழிவதில்லை. மீண்டும்‌ சிருஷ்டி 
ஆரம்பத்தில்‌ ஜீவர்கள்‌ தம்‌ தம்‌ வினைகளுக்கு 
ஏற்பப்‌ பிறவி எடுக்கின்றனர்‌. ஜீவர்‌ தாங்கள்‌ 
உண்டாக்கிக்கொண்ட ஆசையை விவேகத்‌ 
தினால்‌. நாசமாக்கினால்‌ அவர்கள்‌ அந்த 
விவேகத்தினோடு, உயிருடன்‌ இருக்கும்போதே 
ஞானிகளாகி முக்தி பெறுகின்றனர்‌. எனவே 
பாசம்‌, மோகம்‌ முதலியன ஜீவனின்‌ சிருஷ்டியே 
ஆகும்‌. 


கல்பாந்த காலத்தில்‌ மகாப்‌ பிரளயம்‌ ஏற்படு 
கிறது என்பது கோட்பாடு. அப்பொழுது 
சர்வேச்வரனுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்‌ 
ஆகிய முத்தொழில்களும்‌ அடங்கிவிடுகின்றன. 
தல்ல தூக்கம்‌ அதற்கு நல்ல சான்று ஆகிறது. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


தூக்கத்தில்‌ எல்லாச்‌ செயல்களும்‌ அடங்கி 
விடுகின்றன. சிருஷ்டி காரணமாகப்‌ பிரபஞ்சம்‌ 
பிரளயத்தில்‌ ஒடுங்குகிறது. அங்ஙனம்‌ ஒடுங்கும்‌ 
போது ஜீவர்கள்‌ யாவரும்‌ முக்தி பெற்று 
விடுவதில்லை. முக்தி பெறாத: ஜீவர்கள்‌ 
யாவரும்‌ முட்டை, வேர்வை, விதை, கருப்பை 
ஆகிய நால்வகை யோனியில்‌ அடங்கியிருந்து 
மீண்டும்‌ தம்‌ தம்‌ வினைகளுக்கு ஏற்பப்‌ 
பிறப்பெடுக்கின்றனர்‌ என்பது கோட்பாடு. 


எனவே, ஈசனின்‌ படைப்பாகிய பிரபஞ்சம்‌ 


அழியும்போதும்‌ ஜீவன்‌ தன்‌ அகங்காரத்தை 
விட்டு முக்தியடைவதில்லை. தூக்கத்தில்‌ இருப்‌ 
பது போல, அகந்தை அடங்கிய நிலையில்‌ 
இருந்து, விழித்தவுடன்‌ தொடருவது போன்று 
மீண்டும்‌ பிறப்பு எடுக்கிறான்‌. பிரளயம்‌ என்பது 
அயர்ந்த நித்திரை போன்றது. தூக்கத்தில்‌ 
ஜீவனின்‌ அகங்காரம்‌ அடங்கியிருந்து விழித்த 
வுடன்‌ தோற்றத்துக்கு வருகிறது. 


தேசகால நிமித்தமாக உள்ள பிரபஞ்சத்தில்‌ 
இருந்துகொண்டே ஜீவாத்மா தன்‌ அகந்தையை 
நாசம்‌ ஆக்கினால்‌ அவன்‌ உயிருடன்‌ 
இருக்கும்போதே அதாவது ஈசுவர சிருஷ்டி 
இருக்கும்போதே முக்தன்‌ ஆகி ஜீவன்முக்தன்‌ 
எனப்‌ பெயர்‌ பெறுகிறான்‌. எனவே வேற்றுமை 
களை உண்டுபண்ணுகிற நன்மை தீமைகளான 
கர்மங்களாகிய அகங்காரம்‌ முதலியவை 
பிரகிருதிக்கு அடிமைப்பட்டு அல்லற்படும்‌ பசு 
என்று பெயர்‌ பெற்ற ஜீவனுடையதேயன்றி, 
இந்தப்‌ பசுவுக்குப்‌ பதியான அதாவது ஜீவனுக்கு 
ஆதாரமான சர்வேச்வரனுடையது அன்று 
என்பது தெளிவு. 
ஒப்பிடு : 

பாலர்கள்‌ போன்று புறத்தேயுள்ள இன்ப 
நுகர்ச்சிகளைத்‌ தொடர்ந்து செல்கிற அறிவிலிகள்‌ 
விரிந்து கிடக்கும்‌ மரண வலையில்‌ விழுந்து 
மடிகின்றனர்‌. அழிவற்ற மெய்ப்பொருளை 
அறிந்து, நிலையற்ற இந்த வையக வாழ்வில்‌ 
நிலையுண்டென்று எதையும்‌ நாடாத தீரர்கள்‌ 
அமரத்வம்‌ அடைகின்றனர்‌. 

 கடோபநிஷதம்‌, 4 - 2. 


தர்மம்‌, அதர்மம்‌, பாவ புண்ணியம்‌ ஆகியவை 
ஜீவாத்மனுக்கு உண்டு. ஆனால்‌ இவையெல்லாம்‌ 

பிரம்மத்தைச்‌ சாரமாட்டா. 
- ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ உபதேசம்‌ 


ஐல ஐ 


77 


அந்தரங்க இதயத்திற்குள்ளே நிலவும்‌ 
நிச்சப்தத்திற்குள்‌ என்‌ ஆத்மா மூழ்கியபோது, 
தெய்விகம்‌ வாய்ந்த அந்தக்‌ குரல்‌, தன்னைச்‌ 
செவிமடுத்தும்படி பின்வருமாறு கூறியது:-- 


“பாவத்தைவிட ஆழத்திலே, தீமையைவிட 
ஆழத்திலே நன்மை என்பது புதைந்திருக்கிறது. 
இந்த உலகத்தின்‌ அமைப்பு, அதன்‌ சாராம்சம்‌, 
அதன்‌ அடிப்படை நன்மையே--எல்லையற்றதும்‌ 
ஒப்பிட இயலாததுமான நன்மையே ஆகும்‌. 
கடவுள்‌ சாந்நித்தியம்‌ கொண்டிருக்கும்‌ இடத்தில்‌ 
தீமையின்‌ சாயல்கூட லவலேசமும்‌ இருக்க 
முடியாது. தீமை என்பது வெறும்‌ ஒரு 
தோற்றமே தவிர ஒருபோதும்‌ அது உண்மை 
யல்ல. ஆத்மா என்ற கடலின்‌ ஆழத்திலே, 
அசைக்க முடியாத குன்றுகளாகிய ஞானமும்‌ 
சத்தியமும்‌ இருக்கின்றன. இந்தக்‌ குன்றுகளில்‌ 
எல்லாப்‌ பிழைகளும்‌, எல்லாத்‌ தீமைகளும்‌, 
அவித்யையாகிய இருளும்‌ மோதி மடிய 
வேண்டியனவே ஆகும்‌. மேற்பரப்பிலே 
கடுமையான ஆசாபாசங்கள்‌ என்ற சூறைக்‌ 
காற்றுகளின்‌ பேரிரைச்சலும்‌, காமம்‌ குரோதம்‌ 
போன்ற மனவெழுச்சிப்‌ புயல்களும்‌, தீயவை 


களும்‌, இருள்‌ சூழ்ந்த வேளைகளும்‌ 
இருக்கலாம்‌ என்பது உண்மைதான்‌; ஆனால்‌ 
சாட்சாத்காரமோ -- ஒரு கண நர 


சாட்சாத்காரமோ போதுமான அளவுக்குச்‌ சர்வ 
சக்தியும்‌ வாய்ந்ததாகத்‌ திகழ்கிறது. எல்லா 
விதத்‌ தீமைகளையும்‌ பாவங்களையும்‌ அது ஒரு 
புறம்‌ ஒதுக்கித்‌ தள்ளிவிடுகிறது. இருளை 
எல்லாம்‌ தன்‌ பிரகாசத்தினால்‌ இல்லாமற்‌ செய்து 
கிடும்‌ கதிரவனின்‌ பேரொளி போன்றது அது. 
எனவே, அந்தகாரமாக இருள்‌ சூழ்ந்திருக்கும்‌ 
நிலையிலும்‌ அந்த ஒளியை நினைவுபடுத்திக்‌ 
கொள்‌. நீ பாவத்தில்‌ மூழ்கிப்‌ பாவச்செயலைச்‌ 


க வை 


யய 
i ர NN 


1 WTI டப்பா பயி 1॥1॥ 
67/22.2௮௦லகஃ௪௭௱௭ண்டார' 


செய்ய நேரும்போதும்கூடப்‌ பகவானின்‌ நாமத்‌ 
தைக்‌ கூவியழை; அவரது திருநாமத்தை ஜபம்‌ 
செய்‌. அவனும்‌, அந்தப்‌ பிரபுவும்‌, உன்‌ கூக்‌ 
குரலை, உன்‌ பிரார்த்தனையைச்‌ செவிசாய்த்து 
அருள்புரிவான்‌. அவன்‌ தன்‌ தூதர்களை 
உனக்கு உதவிசெய்ய அனுப்பி வைப்பான்‌. 


**ஆத்மசக்தியைவிட மேலான சக்தி வேறு 
எதுவுமில்லை. உள்ளாழத்திலே, ஒன்றேயான 
தெய்விகத்தன்மை நிரந்தரமாகப்‌ பெருக்கெடுத்து 
ஓடிக்‌ கொண்டேயிருக்கிறது. அந்த ஏகப்‌ 
பொருளிள்‌ ஓர்‌ அருள்நோக்கு, ஒரேஒரு பார்வை, 
பாவமும்‌ அஞ்ஞானமும்‌ இருப்பிடமாகக்‌ கொண்ட 
பேத உணர்ச்சிகளை எல்லாம்‌ மறைந்தொழியச்‌ 


செய்துவிடும்‌. சாராம்சத்தில்‌ நீ பந்தமற்ற 
வனே, சுதந்திரனே, முக்தனே, தூய்மையான 
வனே, தெய்விகத்‌ தன்மை பொருந்தியவனே 
ஆவாய்‌. 


“இந்த அகிலாண்ட உலகத்திலுள்ள எல்லாச்‌ 
சக்திகளும்‌, நீ கூப்பிட்ட குரலுக்கு ஏன்‌ என்று 
கேட்பதற்கு உன்‌ முன்னால்‌ கைகட்டிக்‌ 
காத்திருக்கின்றன. 


192 


“நி பந்தமற்று முக்தனாகவே இருக்கும்போது 
முக்திக்காகப்‌ போராடுவாயா என்ன! ஆன்மிக 
தேடிச்‌ சம்பாதிப்பதுதான்‌ உன்‌ 
இலட்சியமாக இருக்க வேண்டும்‌. பேரானந்தக்‌ 
காட்சியாம்‌ பெருங்கனலின்‌ ஒரு பொறியே 
நீபையின்‌ மிகமிகச்‌ சூட்சுமமான நிழலையும்கூடச்‌ 
கட்டுச்‌ சாம்பாலாக்கிவிடுகிறது. பேரானந்தக்‌ 
காட்சி என்ற பேரொளியின்‌ ஒரு கிரணமே 
நீமையின்‌ மிகமிகச்‌ சூட்சுமமான நிழல்கூட 
இல்லாதபடி அழித்து வேரறுத்துவிடுகிறது. 


ஞானத்தைத்‌ 


“நித்தியப்‌ பொருளின்‌ அபார வலிமையும்‌ 
பேரொளியும்‌ கொண்டவன்‌ நீ என்பதை அறிந்து 
கொள்‌! நீ அந்த . நித்தியப்‌ பொருளின்‌ 
ஓர்‌ அம்சமாக விளங்ருகிறாய்‌ என்பதைப்‌ புரிந்து 
கொள்‌! உன்‌ வாழ்வு இங்கோ அங்கோ இல்லை! 
எல்லை கடந்த ஒன்றில்‌ உன்‌ வாழ்க்கை நிலையாக 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. பாவம்‌ என்ற 
உணர்ச்சிகவே எல்லாம்‌ ஆழ்ந்து ஆராய்ந்து 
பார்க்ரும்போது, அது அஞ்ஞானத்தையே 
வேராகக்‌ கொண்டிருக்கிறது. அந்த அவித்யை 
ஒரு... கனவு மட்டுமே. பாவத்தின்‌ இயல்பு 
பலவீனமாகும்‌. நீ வலிமை படைத்தவனாக இரு! 


“பரப்பிரம்மத்தின்‌, நீ எதுவோ அதுவேயான 
அந்தப்‌ பாப்பிரம்மத்தின்‌, ஒரு க்ஷணநேர 
சாட்சாத்காரம்‌, ஒரே ஒரு கடைக்கண்‌ நோக்கு, 
ஒரே ஒரு பார்வை- நீ அதுவாகவே 
ஆகிவிடுவாய்‌. ஒளிமயமான சர்வசக்தி வாய்ந்த 
அதுவாகவே நீ ஆகிவிடுவாய்‌! ' ' 


மறுபடியும்‌ நான்‌ அந்தக்‌ குரலைக்‌ கேட்டேன்‌. 
பிரார்த்தனையில்‌ மூழ்கியது போன்ற அந்தக்‌ 
குரலைக்‌ கேட்டேன்‌: 


“புலன்களையும்‌ எண்ணங்களையும்‌ கொண்டு 
எழுப்பிய கோயில்களைக்‌ கட்டியவனே! எதை 
நீ எழுப்பியோ அதை அழித்துவிடு! பயம்‌, 


ஆண்‌ பெண்‌ என்ற வேற்றுமை, ஊண்‌, உறக்கம்‌ 
என்னும்‌ இவற்றிலும்‌, இவற்றிலிருந்து எழும்‌ 
எண்ணங்களிலும்‌ நீயாகவே அடைபட்டு, இருள்‌ 
சூர்ந்த அஞ்ஞானத்தில்‌ உன்னை மூடிக்கொண்டு 
விட்டதைப்‌ போலக்‌ காணப்படுகிறாய்‌. முடிவற்ற 


கனவு கண்டுகொண்டே போகிறாய்‌. உன்‌ 
அஞ்ஞானம்தான்‌ உனக்கு ஒரு சாபமாக 
இருக்கிறது. கனவுகளையெல்லாம்‌ உடைத்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


தெறிந்துவிடு, சுகம்‌ துக்கம்‌ முதலிய துவந்துவ 
பாவங்களையெல்லாம்‌ அழித்துவிடு. அப்போது 
தேகாத்மபுத்தி என்ற இரும்புக்‌ கவசம்‌ தானாக 
உடைந்து அழிந்து போய்விடும்‌. ஆகவே உன்‌ 
முன்னால்‌ இருக்கும்‌ பணி மிகவும்‌ மகத்தானது, 
சிரம சாத்தியமானது. மாயையின்‌ வலை சிலந்தி 
யின்‌ வலையைப்‌ போல மிகவும்‌ நுண்ணியது; 
ஆனால்‌ அதே சமயம்‌ அது கல்லைப்‌ போன்று 
கடினமானது. 


**ஓ ஆத்மாவே! உனக்கு நீயே உதவி செய்து 
கொள்‌. உன்னை நீயே கடைத்தேற்றிக்கொள்‌. 
இந்தக்‌ கோயிலை நீயே கட்டியிருக்கிறாய்‌; இந்தக்‌ 
கோயிலை நீயே அழித்தாக வேண்டும்‌! அவ்விதம்‌ 
அழிப்பதில்தான்‌ உன்னுடைய ஆத்ம சாட்சாத்‌ 
காரமும்‌ ஏகத்துவத்தின்‌ தெய்விக உணர்வும்‌ 
அடங்கியிருக்கின்றன. சூரியனும்‌ நட்சத்திரங்‌ 
களும்‌ பரந்த வெளியும்கூட உன்‌ உண்மைச்‌ 
சொரூபத்தை விழுங்கும்படி விட்டுவிடுவதா? 
சுத்தான்மா எப்போதும்‌ உன்னுடன்‌ ஒன்றியே 


இருக்கிறது! பிரிக்க முடியாதபடி ஒன்றேயாய்‌ 
உள்ளது! ஓ ஆத்மா! அந்தகாரத்திலிருந்து 
வெளியே வா! அஞ்ஞானத்திலிருந்து வெளியே 
வா! இதெல்லாம்‌ தானே தன்மீது சுமத்திக்‌ 
கொண்டது. இன்பத்தைவிடத்‌ துன்பமே 
மேலானது. சுகத்தைவிடத்‌ துக்கமே வரவேற்‌ 
கத்தக்கது. ஏனென்றால்‌, இவை கடவுளின்‌ 


திருவருளைப்‌ பெறுவதற்கு ஏற்ற வழி எதுவோ 
அந்த வழியில்‌ மனதைச்‌ செலுத்துகின்றன. 


“ஓ. ஆத்மா! பயங்கரப்‌ பொருளிடமும்‌ நீ 
அன்பு கொள்வாயாக! அந்தப்‌ பயங்கரக்‌ காட்சி 
யில்‌ நீ மரணத்தையே நேருக்கு நேரே காண்பா 
யானாலும்‌ இதோ, உண்மையாகவே நீ அழி 
வற்ற தன்மையையும்‌ பேரருளையும்‌ காண்பாய்‌. 
எவ்வளவுதான்‌ உயர்வாகச்‌ சொல்லப்பட்டாலும்‌ 
வாழ்க்கை என்பது ஒரு கனவே ஆகும்‌. இவை 
எல்லாவற்றுக்கும்‌ அப்பால்‌ மகத்துவம்‌ பொருந் 
திய பரப்பிரம்மம்‌ ஒன்றே ஒன்று மட்டும்‌ இருக்‌ 
கிறது. முடிவில்‌, பரப்பிரம்மம்‌ என்ற ஒற்றுமை 
தான்‌ எங்கும்‌ உள்ளது. தெய்விகமான, எல்லா 
வற்றையும்‌ தன்னுள்‌ அடக்குகிற ஒற்றுமை 
அது: 


“எண்ணற்ற கிரணங்களைக்‌ கொண்டிருந்‌ 
தாலும்‌ எல்லா இடங்களிலும்‌ ஒரே சூரியன்தான்‌ 


தியான வேளையிலே... 


பிரகாசிக்கிறது. சூரியனும்‌ அதன்‌ கிரணமும்‌ 
ஒன்றே. சூரியனின்‌ ஒளிக்கதிர்களும்‌ சூரியனும்‌ 
ஒன்றே. அறை இரண்டுமே ஒன்றுதான்‌. 
நீதான்‌ அந்தச்‌ சூரியன்‌. நீ அந்தச்‌ சூரியனே 


தான்‌. அஞ்ஞானம்‌ என்ற காரிருள்‌ சூழ்ந்த 
நிலையிலும்‌ மனிதனிடம்‌ ஆத்மாவின்‌ ஒளி 
இருக்கிறது. 


இந்த அறிவுரைகளைக்‌ கேட்டதும்‌ என்‌ மனம்‌ 
ஆழ்ந்த, இன்னும்‌ மேலும்‌ மேலும்‌ ஆழ்ந்த 
தியான நிலைகளுக்குச்‌ சென்றது. அப்போது, 
உண்மையில்‌ கிரணமும்‌ சூரியன்தான்‌ என்பதை 
அறிந்தேன்‌. 


மறுபடியும்‌, தியான வேளைகளில்‌ தெய்விகச்‌ 
சாந்நித்தியம்‌ நிறைந்த குருவின்‌ குரல்‌ பின்வரு 
மாறு எனக்குக்‌ கேட்டது:-- 


““நிச்சப்தத்தில்‌, சந்தடியெல்லாம்‌ கடந்த 
ஆழ்ந்த அமைதியில்‌, எல்லையற்ற சாந்தத்தில்‌ 
உன்‌ உண்மையான சொரூபம்‌ குடிகொண்டிருக்‌ 
கிறது! புலன்களின்‌ அமளிதுமளி ஆர்ப்பாட்ட 


சாப்ப st ்‌ அச. 


133 


ஒலிக்கு வெகு தூரத்தில்‌, வாழ்க்கையில்‌ ஏற்படும்‌ 
வேதனைக்கும்‌ கவலைக்கும்‌ வெகு தூரத்தில்‌, 
பாவத்திற்கும்‌ பரிதவிப்புக்கும்‌ வெகு தூரத்தில்‌- 
ஏன்‌, அவற்றுக்கெல்லாம்‌ மத்தியிலும்கூட- 
அந்தச்‌ சத்பொருளாகிய ஒரே தெய்வசக்தி குடி 
கொண்டிருக்கிறது. ஆகா! இந்தக்‌ கனவு வலை 
யின்‌ பின்னல்‌ எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது! 
என்றாலுங்கூட, கனவைக்‌ காட்டிலும்‌ கனவு 
காண்பவன்‌ மிகவும்‌ அற்புதமானவனாகத்‌ திகழ்‌ 
கிறான்‌! அழிவற்றதாய்‌, பிறப்பு இறப்புக்கு உட்‌ 
படாததாய்‌, சாவின்‌ வரம்புக்கு அப்பாலாய்‌, 
மாசற்றவனாய்‌, அளவிட முடியாத தீமைகளின்‌ 
முன்னிலையிலும்கூட- ஓ ஆத்மாவே, நீ தெய்‌ 
விகத்தன்மையில்‌ வேரூன்றியே இருக்கிறாய்‌. 
நல்லது கெட்டது ஆகிய இரண்டும்‌ எண்ணங்‌ 
களின்‌ ஓர்‌ அளவுக்கு உட்பட்டிருக்கின்றன; 
நீயோ எண்ணத்திற்கு மிகவும்‌ அப்பால்‌ இருக்‌ 
கிறாய்‌, ஒப்புயர்வற்ற பர்த்துவத்தில்‌ இருக்கிறாய்‌, 
பேரொளியாகத்‌ திகழ்கிறாய்‌! உன்‌ சொரூபத்தின்‌ 
அதியாச்சரிய சோபையோ எல்லாப்‌ பொருளையும்‌ 
கடந்து நிற்கிறது! ஒப்பிட முடியாதவன்‌ நீ, 
வாக்குக்கு எட்டாதவன்‌ நீ, அவாங்மன கோசரன்‌ 


LILLIA LRA 


சய்திகண்‌ 


* வாணியம்பாடி, கோட்டைப்‌ பிள்ளையார்‌ 
கோவில்‌ கல்யாண மண்டபத்தில்‌ திருப்பணிக்‌ 
கழகத்தின்‌ ஆதரவில்‌ பிப்ரவரி 21-ஆம்‌ நாள்‌ 
ஸ்ரீராமகிருஷ்ண ஜயந்தி கொண்டாடப்‌ 
பட்டது. சுவாமி சர்வக்ஞானந்தர்‌, சுவாமி 
கமலாத்மானந்தர்‌ ஆகியோர்‌ உரை நிகழ்த்தினர்‌. 


* தமிழ்நாடு, ஸ்ரீராமகிருஷ்ண-விவேகானந்த. 


பக்தர்கள்‌ இரண்டாவது மாநாடு மே, 8,9 
தேதிகளில்‌ மணல்மேட்டில்‌ நடைபெறும்‌. 
ஸ்ரீராமகிருஷ்ண மடங்களைச்‌ சேர்ந்த துறவிகள்‌ 
இம்‌ மாநாட்டில்‌ கலந்துகொள்வார்கள்‌. 


மே 7-ஆம்‌ தேதி வெள்ளிக்கிழமை ஒரு நாள்‌ 
அந்தர்யோகமும்‌, மே 8-ஆம்‌ தேதி சனிக்கிழமை 
பக்தர்கள்‌ மாநாடும்‌, மே 9-ஆம்‌ தேதி இளைஞர்‌ 
மாநாடும்‌ நடைபெற இருக்கின்றன. 


மாநாட்டில்‌ கலந்துகொள்ள விரும்பும்‌ 
பக்தர்கள்‌ பின்வரும்‌ முகவரிக்கு முன்னதாகக்‌ 


கடிதம்‌ எழுதித்‌ தொடர்பு கொள்ளக்‌ கோரு 


றோம்‌. 
கே. இராமகிருஷ்ணன்‌, செயலர்‌, 
ஸ்ரீராமகிருஷ்ண தொண்டர்‌ சங்கம்‌, 
மணல்மேடு அஞ்சல்‌, மாயவரம்‌ தாலுக்கா, 
தஞ்சை மாவட்டம்‌, Pin; 609 202 


மாயவரத்திலிருந்து 12 கிலோமீட்டர்‌ தூரத்‌ 
திலும்‌, வைத்தீசுவரன்‌ கோயிலிலிருந்து 
10 கிலோ மீட்டர்‌ தூரத்திலும்‌ மணல்மேடு 
அமைந்துள்ளது. 


* தியாகராய நகர்‌, ஸ்ரீராமகிருஷ்ண மிஷன்‌ 
ஆச்ரமம்‌ 7-8-82-ஆம்‌ நாள்‌ ஸ்ரீராமகிருஷ்ண 
ஜயந்தி விழாவைக்‌ கொண்டாடியது. மாணவர்‌ 
பலர்‌ பேச்சுப்‌ போட்டியில்‌ பங்கு கொண்டனர்‌. 
சுவாமி கமலாத்மானந்தர்‌ தலைமை வகித்துத்‌ 
தலைமையுரை நிகழ்த்தினார்‌. சுவாமி 
நடராஜானந்தர்‌, பிரம்மசாரி முத்துக்குமார்‌ 
ஆகியோர்‌ ஆசியுரை வழங்கினர்‌. 


184 


நீ. தியானத்தின்‌ உச்சியில்‌, ஆத்ம சாட்சாத்‌ 
காரத்தின்‌ உயர்பூமியில்‌ முடிரூட்டப்பட்ட 
ஒருவனே, அப்பிராகிருதமானவனே, தெய்வத்‌ 
தன்மை பொருந்திய ஒருவனே! யார்‌ உன்னைப்‌ 
பாவி என்று சொல்லத்‌ துணிவார்‌? அல்லது யார்‌ 
உன்னை மகாத்மா என்று சொல்லத்‌ துணிவார்‌? 
யாரால்‌ உன்னைப்பற்றிப்‌ பேச முடியும்‌! யாரால்‌ 
உன்னைப்பற்றி நினைக்கத்தான்‌ முடியும்‌! 


“ஒ எல்லாவற்றிலும்‌ திகழும்‌ ஒன்றேயான 
பொருளே! எல்லாவற்றிலும்‌ ஊடுருலியிருக்கும்‌ 
அதே அழிவற்ற ஆத்ம சைதன்யமே! அழியும்‌ 
தன்மையுள்ள வாழ்வின்‌ அளவு கொண்டு 
யாரால்‌ உன்னைக்‌ குறிப்பிட முடியும்‌? மானிட 
வாக்கைக்‌ கொண்டு யாரால்‌ உன்னை எடுத்து 
விளக்க முடியும்‌? பிறப்பு இறப்பு அற்றவனாய்‌, 
அழிவற்றவனாய்‌, அப்பாலுக்கப்பாலாய்‌ நீ இருக்‌ 
கிறாய்‌. 


“கொதித்துக்‌ கொந்தளித்துக்‌ குழம்பும்‌ காமம்‌ 
குரோதம்‌ போன்ற எல்லாவித எண்ணங்களுக்‌ 
குள்ளேயும்கூட, எல்லாவற்றையும்‌ மெளன 
மாய்ப்‌ பார்த்துக்கொண்டிருக்கிற பரமபுருஷன்‌ 
ஒருவன்‌ இருக்கிறான்‌ என்பதை அறிந்துகொள்‌. 
அந்தப்‌ பரமபுருஷனின்‌ பேரொளியைப்‌ புலனின்‌ 
மாயக்‌ கொள்ளிவாய்ப்‌ பேய்களால்‌ ஒருபோதும்‌ 
மறைத்துவிட முடியாது. வாழ்க்கையின்‌ 
சண்டை சச்சரவுகளெல்லாம்‌ அந்தப்‌ பரம 
புருஷனின்‌ ஆழ்ந்த பேரமைதியைக்‌ குலைத்துவிட 
முடியாது. அசைக்க முடியாதவன்‌ அவன்‌. 
நினைத்துப்‌ பார்க்கவும்‌ முடியாதவன்‌ அவன்‌. 
சூரியனுக்கு அப்பால்‌, சந்திரனுக்கு அப்பால்‌, 
நட்சத்திர மண்டலங்களுக்கும்‌ அப்பால்‌ அந்தப்‌ 
பாமபுருஷன்‌ இருக்கிருன்‌. அவனே சுத்தான்மா; 
சுத்தான்மா அவன்தான்‌; புலன்‌ துவங்கும்‌ 
எல்லாப்‌ போர்களிலும்‌ போராட்டங்களிலும்‌ 
அவனே வெற்றிவாகை சூடுபவன்‌. 


“என்னதான்‌ அஞ்ஞானம்‌ மலையுச்சிகளின்‌ 
அளவுக்கு உயர்த்து பருத்துத்‌ தோன்றினாலும்‌, 
என்னதான்‌ பாவக்கடல்களும்‌ துயரக்கடல்களும்‌ 
ஆழமாக இருப்பினும்‌, உயரத்தையும்‌ ஆழத்‌ 
தையும்‌ சுற்றிச்‌ சூழ்ந்துகொள்பவன்‌ அவன்‌; 
அவனே எல்லாமாய்‌ இருப்பவன்‌; ஏகமாய்‌ 
இருப்பவன்‌; நானாவித நாமரூப வேறுபாடுகளை 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


எல்லாம்‌ தன்னுள்‌ விழுங்கிவிடுபவன்‌! இதை 
அறிந்துகொண்டு கட்டற்று இருப்பாயாக! 
சுதந்திரமானவனாகவே இருப்பாயாக! ' * 


மறுபடியும்‌ சில வார்த்தைகள்‌ 
வுக்குக்‌ கேட்டன: - 


என்‌ ஆத்மா 


“இதோ பார்‌, நான்‌ எப்பொழுதும்‌ உன்‌ 
அண்மையிலேயே இருக்கிறேன்‌. உன்‌ பாவ 


வலைப்‌ பின்னலானது நெருக்கி இழுத்துச்‌ 
சுருக்கப்படும்பொழுது, உன்‌ பாவவினைகள்‌ 
உன்னை அலைக்கழித்து அவதியுறச்‌ செய்யும்‌ 


போது, நீ அந்தகாரத்தில்‌ அகப்பட்டுத்‌ தட்டித்‌ 
தடவித்‌ தவிக்கும்பொழுது, நான்‌ அங்கேயே 
உன்னுடன்‌ உன்‌ பாவச்சுமையை அனுபவித்துக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌ என்பதை அறிந்துகொள்‌ 
வாயாக! உன்‌ அந்தரங்க உள்ளத்தின்‌ இயல்பு 
களையெல்லாம்‌ நன்றாக அறிந்துகொண்டு, உன்‌ 
ஆத்மாவுக்கும்‌ ஆத்மாவாக உன்னிடம்‌ கோயில்‌ 
கொண்டிருக்கும்‌ சுத்தான்மாவை நான்‌ உணர்‌ 
கிறேன்‌. நீ என்னிடமிருந்து எதையுமே 
ஒளித்து வைக்க முடியாது. சதா சர்வகாலமும்‌ 
எப்போதும்‌ சாந்நித்தியமாயுள்ள என்னிடமிருந்து 
உன்‌ இரகசிய எண்ணத்தின்‌ ஓர்‌ அணுவைக்கூட 
எனக்குத்‌ தெரியாமல்‌ உன்னால்‌ ஒளித்துவிட 
முடியாது. நான்‌ உன்னுள்‌ வாழ்கிறேன்‌. 
நான்‌ உன்னை மிகவும்‌ நன்றாக அறிவேன்‌. 
நான்‌ இல்லாமல்‌ உன்னால்‌ அசையவும்‌ 
முடியாது, மூச்சு விடவும்‌ முடியாது. நீ எங்கே 
சென்றாலும்‌ உன்னுடனேயே சென்றுகொண்டு, 
நீ எங்கே இருந்தாலும்‌ உன்னுடனேயே இருந்து 
கொண்டு, நான்‌ உன்‌ சுத்தான்மாவாக இருக்‌ 
கிறேன்‌ என்பதை நன்றாக அறிந்துகொள்‌. 
வா, உன்‌ இதயத்தை என்‌ இதயத்தோடு 
இணைத்துவிடு. என்‌ இதயத்தை உன்னுடைய 
தாகவே செய்து கொண்டுவிடு. அப்படிச்‌ 
செய்தால்‌ எல்லாம்‌ நல்லதாகவே ' ஆகிவிடும்‌. 
நிழலிலும்‌ நிச்சப்தத்திலும்‌ உன்‌ இதயக்‌ கோவி 
லிலும்‌ நான்‌ உறைகிறேன்‌. சென்று வா! 
உலகில்‌ சென்று, சுத்தான்மா எங்கும்‌ பரந்திருப்‌ 
பதைப்‌ போல என்‌ உபதேசங்களை எங்கும்‌ 
பரப்புவாயாக. ஏனென்றால்‌, ஆத்மாவைப்‌ 
பற்றிய உபதேசம்‌ உலகத்திற்கு உயிர்‌ 
போன்றது. என்‌ ஆசிகள்‌ உனக்கு எப்போதும்‌ 
உள்ளன. என்‌ பரிபூரண அன்பு உனக்கு 
என்றென்றும்‌ உண்டு. எனக்கு உன்மீது 


அனுமன்‌ கண்ட மலர்கள்‌ 186 


இருக்கும்‌ அன்பு ஒரு தாயின்‌ அன்பு போன்றது; நான்‌ பின்வருமாறு புலம்பினேன்‌:-- 
ஒரு புரு தன்‌ குஞ்சினிடம்‌ எத்தகைய அன்பு ப 
கொண்டிருக்குமோ அது போன்ற அன்பை “என்‌ பிரபுவின்‌ சந்நிதானத்தில்‌ இருப்பதனால்‌ 
நான்‌ உன்னிடம்‌ கொண்டிருக்கிறேன்‌. உனக்‌ என்‌ இதயம்‌ அளிக்கிற ஓ பரவசப்‌ பேரானந்‌ 
குத்‌ துன்பம்‌ வரும்போது, ஆபத்து உன்னை தமே! அவருடன்‌ ஒன்றிவிடு, அவருடன்‌ 
அச்சுறுத்தும்போது, நான்‌ உன்‌ வேலைக்காரன்‌, . ஐக்கியமாகிவிடு! மிக மிகத்‌ தெய்வத்தன்மை 
நான்‌ உன்‌ ஆத்மாவை நேசிப்பவன்‌ என்பதை வாய்ந்த இத்தகைய எண்ணங்கள்‌ என்‌ உள்ளத்‌ 
ஞாபகப்படுத்திக்கொள்‌!: * தில்‌ பெருக்கெடுத்துப்‌ பாய்வது எவ்வளவு 
இனிமையாக இருக்கிறது! மகான்கள்‌ சொல்வது 
இந்த உரைகள்‌ முடிந்தவுடன்‌, என்‌ பாவக்‌ போல, தெய்விகம்‌ என்ற கடலில்‌ குதித்து 
குவியல்களையெல்லாம்‌ தமது அருள்‌ வெள்ளத்‌ மூழ்கிவிடு! ஓ முட்டாளே! தெய்வக்‌ கடலில்‌ 
திலே மூழ்க அடித்துவிட்ட என்‌ குருவே, என்‌ பாய்ந்து அமிழ்ந்துவிடு!? * என்று எனக்கு நானே 
ஐயனே பேசினார்‌ என்பதைத்‌ தெரிந்துகொண்டு, சொல்லிக்கொண்டேன்‌. A 


Nala பய யய யய யப யபயயயயயய ய யய ப யய ENERO AE NEI 
அனுமன்‌ கண்ட மலர்கள்‌ 


இராமதாசர்‌ இராமாயணம்‌ எழுதினார்‌. எழுதியதைத்‌ தமது 
சீடர்களுக்குப்‌ படித்து விளக்கிக்‌ கொண்டிருந்தார்‌. அனுமாரும்‌ 
நாள்தோறும்‌ அதைக்‌ கேட்க யாருக்கும்‌ தெரியாமல்‌ வந்து 
உட்காருவார்‌, 


இராமதாசர்‌, “அனுமார்‌ அசோகவனத்தை அடைந்தார்‌. 
அங்கு வெள்ளை மலர்களைக்‌ கண்டார்‌” ” என்று எழுதியிருந்தார்‌. 


இதைக்‌ கேட்டதும்‌ அங்கே அனுமார்‌ உடனே தோன்றினார்‌. 
*“நான்‌ அசோகவனத்தில்‌ வெள்ளை மலர்களைப்‌ பார்க்கவில்லை. நான்‌ 
பார்த்தவை சிவப்பு மலர்கள்‌. நீங்கள்‌ எழுதியிருப்பது பிழை. அதைத்‌ திருத்துங்கள்‌ ' * என்று 
இராமதாசரிடம்‌ சொன்னார்‌. 
ஆனால்‌ இராமதாசர்‌, **நான்‌ எழுதியிருப்பது சரியே. நீங்கள்‌ வெள்ளை மலர்களைத்தான்‌ 
பார்த்தீர்கள்‌”? என்றார்‌. 
அனுமார்‌, “போனவன்‌ நான்‌! அப்படியிருக்க நான்‌ சொல்லுவது பொய்யா?” * என்று 
கேட்டார்‌. : 
கடைசியில்‌ இந்த வழக்கு இராமரிடம்‌ போயிற்று. அவர்‌ தீர்ப்புச்‌ சொன்னார்‌-- “பூக்கள்‌ 
வெள்ளையே! ஆனால்‌ அனுமானது கண்கள்‌ கோபத்தினால்‌ சிவந்திருந்த காரணத்தால்‌ அவை 
அவருக்குச்‌ சிவப்பாய்த்‌ தோன்றின ' என்று விளக்கமும்‌ தந்தார்‌. 


நாம்‌ உலகை எந்த நோக்கத்தில்‌ பார்க்கிறோமோ, அப்படியே அது நமக்குத்‌ தோன்றும்‌ 
என்பதே இதன்‌ கருத்து. வினோபா 


பல்க ற மறமமமயமமஙபமப யப எ என்னன | 


அருள்நறிக்‌ கதைகள்‌ 


நாடோடி 


Ammo N NMA RATA A ஐப்‌ பம்பம்‌ லவை வ வைய ரம யய யவ வர: 


குமாரிலபட்டரின்‌ தியாகம்‌ 


சங்கராசாரியாரின்‌ காலத்தில்‌ இருந்த காசி 
அரசனுக்கு ஒரு பெண்‌ இருந்தாள்‌. அவள்‌ 
வைதிக தர்மத்தில்‌ மிக்க அக்கறை கொண்டவள்‌. 
பெளத்த மதம்‌ எங்கும்‌ பரவிப்‌ பழைய வைதிக 
மதத்தை அழித்துவிட்டதே என்று அவள்‌ 
வருத்தப்பட்டாள்‌. 


ஒரு நாள்‌ அவள்‌ அரண்மனையின்‌ உப்பரிகை 


யில்‌ உட்கார்ந்து அழுதுகொண்டிருந்ததைக்‌ 
குமாரிலபட்டர்‌ என்ற பிரம்மசாரி பார்த்தார்‌. 
“எதற்காக அம்மா அழுகிறாய்‌?” என்று 
கேட்டார்‌. 


**நம்‌ வைதிக மதம்‌ க்ஷிணித்துக்கொண்டிருக் 


கிறதே; இதைக்‌ காப்பாற்றுவார்‌ யாரும்‌ 
இல்லையே என்று கவலைப்பட்டு அழுகிறேன்‌ ' * 


என்றாள்‌, அரசன்‌ மகள்‌. 


**அம்மா, நீங்கள்‌ கவலைப்படாதீர்கள்‌. நம்‌ 
வைதிக மதத்தின்‌ சிறப்பை எங்கும்‌ பரப்ப 
என்னாலான முயற்சி செய்வேன்‌ என்று நான்‌ 
வாக்குறுதி கொடுக்கிறேன்‌!” என்றார்‌ குமாரில 
பட்டர்‌. 


ஆனால்‌, பெளத்த மதத்தைக்‌ கண்டனம்‌ 
செய்து நம்‌ வைதிகமதம்தான்‌. சிறந்தது என்று 
அடித்துக்‌ கூற வேண்டுமானால்‌, முதலில்‌ பெளத்த 
மதத்தின்‌ கொள்கைகளை நன்கு தெரிந்துகொள்ள 
வேண்டும்‌. ஆனால்‌, அது காசியில்‌ இருந்து 
கொண்டு ஆகாது; தக்ஷசிலம்‌ சென்று அங்குள்ள 
புத்தபிக்ஷாக்களை அணுகினால்தான்‌ அது நடக்கும்‌ 
ஆகவே, குமாரிலபட்டர்‌ காசியை விடுத்துத்‌ 
தக்ஷசிலம்‌ சென்று, ஒரு குருவினிடம்‌ பெளத்த 
மதக்‌ கொள்கைகளைப்‌ படிக்க ஆரம்பித்தார்‌. 


குமாரிலபட்டரின்‌ குரு அவரிடம்‌ வெகு 
அன்பாக இருந்தார்‌. பெளத்த மதத்தின்‌ நுணுக்‌ 
கங்கள்‌ எல்லாவற்றையும்‌ அவருக்கு வெகு 
சிரத்தையுடன்‌ சொல்லிக்‌ கொடுத்தார்‌. 


படிப்பு முடிந்ததும்‌ குமாரிலபட்டருக்குத்‌ தாம்‌ 
அரசகுமாரிக்குக்‌ கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு 
வந்தது. ஆகவே பெளத்த மதம்‌ சிறந்ததா, 
வைதிக மதம்‌ சிறந்ததா என்ற வாதத்தைத்‌ தம்‌ 
குருவுடனேயே வைத்துக்கொள்ளத்‌ தீர்மானித்‌ 
தார்‌. 


“கடவுள்‌ என்று ஒருவர்‌ உண்டா, 
இல்லையா?” என்பதுதான்‌ வாதத்துக்கு உரிய 
பொருள்‌. “கடவுள்‌ என்று யாரும்‌ கிடையாது” 


என்பது பெளத்தர்களின்‌ கொள்கை. “கடவுள்‌ 
உண்டு” என்பது வைதிக தர்மத்தின்‌ கொள்கை. 
மகத அரசரை மத்தியஸ்தராக நியமித்து, இரு 
தரப்பினரும்‌ தங்கள்‌ வாதங்களை ஆரம்பித்தனர்‌. 


பல நாட்கள்‌ வாதம்‌ நடந்தது. ஆனால்‌ 
மத்தியஸ்தரால்‌ எந்தக்‌ கட்சி ஜயித்தது என்ற 
முடிவுக்கு வர முடியவில்லை. குருவும்‌ சரி, 
அவரை எதிர்த்து நின்ற சிஷ்யரும்‌ சரி, 
அத்தனை திறமையாக வாதம்‌ புரிந்தார்கள்‌. 


ல்‌ அருள்நெறிக்‌ கதைகள்‌ 


கடைசியில்‌ பெளத்தர்கள்‌ ஒரு: சூழ்ச்சி செய்‌ 
தார்கள்‌. இரண்டு பேரும்‌ ஒருவர்பின்‌ ஒருவராக 
ஒரு மலையுச்சியிலிருந்து குதிக்க வேண்டியது, யார்‌ 
உயிர்‌ பிழைக்கிறார்களோ அவர்கள்‌ கட்சிதான்‌ 
ஜயித்தது என்று கொள்ள வேண்டியது என்று 
தீர்மானித்தார்கள்‌. 


தாம்‌ முதலில்‌ குதிப்பதாகச்‌ சொல்லிக்‌ குமாரில 
மலைமீது ஏறினார்‌. ““வேதம்தான்‌ 
பிரமாணம்‌. பகவான்தான்‌ எல்லாரையும்‌ 
காப்பாற்றுகிறார்‌. ஈச்வரர்‌ சர்வக்ஞர்‌, சர்வ 
சக்திமான்‌” என்று சொல்லிக்கொண்டே கீழே 


குதித்தார்‌. 


பட்டர்‌ 


என்ன ஆச்சரியம்‌! அவருக்கு ஒன்றும்‌ ஆக 
வில்லை. மலைமீதிருந்து குதித்த வலியும்‌ அவருக்கு 
இல்லை. எல்லாரும்‌ ஆச்சரியப்பட்டார்கள்‌. 


அடுத்தபடியாகக்‌ குரு குதிக்க வேண்டியது. 

ஆனால்‌ அவர்‌ பயந்துகொண்டு ஓடிப்‌ போய்‌ 
விட்டார்‌. அதனால்‌ வைதிக மதம்தான்‌ 
சிறந்தது. என்ற கோஷம்‌ பாரதம்‌ முழுவதும்‌ 
எழுந்தது. 


ஆனால்‌ குமாரிலபட்டரோ, இதைக்‌ குறித்துச்‌ 
சந்தோஷப்படுவதற்குப்‌ , பதில்‌, குருவை 
அவமானப்படுத்திவிட்டோமே என்று கவலைப்‌ 
பட்டார்‌. வைதிக தர்மத்தின்படி, குருவை 
அவமானப்படுத்துவது போன்ற கொடிய பாவம்‌ 
கிடையாது. ஆகவே அதற்குப்‌ பிராயச்சித்தம்‌ 
செய்துகொண்டே ஆகவேண்டும்‌ என்று 
தீர்மானித்தார்‌. 


பிரயாகைக்குச்‌ சென்று அங்கே பிராயச்சித்தம்‌ 
செய்துகொள்ளத்‌ தீர்மானித்தார்‌. இந்த 
விஷயத்தை அறிந்து நாட்டின்‌ மூலை முடுக்குகளில்‌ 
இருந்த வித்வான்‌௧ள்‌ எல்லாரும்‌ பிரயாகையை 
அடைந்தார்கள்‌. சங்கராசாரியாரும்‌ சென்றிருத்‌ 
தார்‌. அப்பொழுது குமாரிலபட்டர்‌ தீயைத்‌ தம்‌ 
மீது போட்டுக்கொண்டு தம்‌ உடலைத்‌ தகனம்‌ 
செய்தார்‌. அவர்‌ உடல்‌ அன்று மறைந்தது. 
ஆனால்‌ அந்தக்‌ குருபக்தசிரோமணிமின்‌ புகழ்‌ 
இன்றும்‌ நிலவுகிறது. 


187 


ராமானுஜரின்‌ உறுதி 


திருக்கோட்டியூர்‌ நம்பி என்ற பெரியவரைத்‌ 

தம்‌ ஆசிரியராகப்‌ பெற வேண்டும்‌ என்று 
ராமானுஜர்‌ துடியாய்த்‌ துடித்தார்‌. எத்தனையோ 
தடவை திருக்கோட்டியூர்‌ சென்றார்‌. ஆனால்‌ 
நம்பியைச்‌ சந்தித்து அவரை ஆசிரியராகப்‌ 
பெறும்‌ பாக்கியம்‌ ராமானுஜருக்குக்‌ கிடைக்க 
வில்லை. ஆகவே அதைக்‌ குறித்து எண்ணி 
எண்ணி அவர்‌ மனம்‌ உருகினார்‌. 


திருக்கோட்டியூர்‌ நம்பிக்கு நெருங்கிய 
தொடர்புள்ள ஒரு பாகவதர்‌ இருந்தார்‌. இந்தப்‌ 
பாகவதர்‌ ஒரு நாள்‌ ராமானுஜரைக்‌ கோவிலில்‌ 
சந்தித்தார்‌. அவரைப்‌ பார்த்து ராமானுஜர்‌, 
““எனக்காகத்‌ தாங்கள்‌ நம்பிக்கு ஒரு செய்தி 
கொண்டு செல்ல வேண்டும்‌” ” என்றார்‌. 


“என்ன செய்தியோ?” என்று கேட்டார்‌ 
பாகவதர்‌. 
““என்னிடம்‌ அவர்‌ இன்னும்‌ கருணை 


காட்டாதது சரியன்று என்று சொல்லுங்கள்‌” * 
என்று சொல்லி மனத்துயர்‌ தாளாமல்‌ அழுதார்‌. 


ராமானுஜருடைய நிலையைப்‌ பாகவதர்‌ 
திருக்கோட்டியூர்‌ நம்பிக்கு எடுத்துரைத்தார்‌. 
ஆனால்‌ நம்பியோ, “ஒரு மாதம்‌ பட்டினி கிடந்த 
பிறகு என்னை வந்து பார்க்கச்‌ சொல்லுங்கள்‌” * 
என்று தகவல்‌ சொல்லியனுப்பினார்‌. 


இதுகேட்ட ராமானுஜர்‌ உடனே, தண்ணீர்‌ 
கூடப்‌ பருகாமல்‌ பட்டினி கிடக்க ஆரம்பித்தார்‌. 


138 


பதினைந்து நாள்‌ பட்டினி கிடந்தார்‌. பதினாறாவது 
நாள்‌ மூர்ச்சையாய்‌ விழுந்துவிட்டார்‌. 


அதைக்‌ கண்ட பாகவதம்‌ பதைபதைத்துப்‌ 
போனார்‌. அவரைக்‌ கவனித்துக்கொள்ளும்ப। 
6 மது ய 

ராமானுஜரின்‌ சிஷ்யர்களிடம்‌ சொல்லிவிட்டு 


நம்பியிடம்‌ விரைந்து சென்றார்‌. 
இறந்துவிடுவார்‌ 

இப்படி அவரைப்‌ 
விட்டீர்களே?” * 


“ராமானுஜர்‌ 
என்று தோன்றுகிறது. 
பட்டினி கிடக்கச்‌ சொல்லி 
என்று நம்பியைக்‌ கேட்டார்‌. 

ஆனால்‌ நம்பி தம்‌ மனதைக்‌ கல்லாக்கிக்‌ 
கொண்டவர்‌ போலப்‌ பாசாங்கு செய்தார்‌. 
“போனால்‌ போகட்டுமே! போனால்‌ பரமபத 
வாசியான ஆளவத்தாரிடம்‌ ஆத்மரகசியத்தைக்‌ 


கேட்டறிகிறார்‌. இருந்தால்‌ நான்‌ உரைக்‌ 
கிறேன்‌” என்றார்‌. 
அண னோ அண அண அண அலோ. > 


எவன்‌ ஏழை? 


முன்னொரு சமயம்‌ ஒரு ஞானி இருந்தார்‌. அவர்‌ ஒரு சிறிய 
கிராமத்திற்கு வெளியே குடிசை கட்டிக்கொண்டு வாழ்ந்து வந்தார்‌. 
கிராமத்தார்‌ கொடுக்கும்‌ உணவை உட்கொண்டு எளிய வாழ்க்கை 


நடத்தி வந்தார்‌. 6 


இந்த ஞானி தம்முடைய சாப்பாட்டுக்குக்கூட இந்த எளிய 
தனவானுக்குச்‌ 


கிராமத்தை நம்பியிருப்பது ஒரு 
ஆகவே ஒரு நாள்‌ அவர்‌ ஒரு பைநிறையத்‌ 

ஞானியின்‌ காலில்‌ விழுந்து, 
நாணயங்களை ஏற்றுக்கொள்ள 


வேண்டும்‌” 
கொண்டார்‌. 


தங்க நாணயங்களை 
£டுத்துக்கொலி ்‌ ரு! . கால 
எடுத்துக்கொண்டு அந்த ஞானி இருந்த குடிசைக்கு வந்தார்‌. 

** தாங்கள்‌ 
என்று 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


**தண்ணிர்கூடக்‌ குடிக்காமல்‌ பட்டினி 
கிடக்கிறுரே! அவர்‌ இறந்துவிட்டால்‌?' ' என்று 
கேட்டார்‌ பாகவதர்‌. 


“றான்‌ தண்ணீர்‌ குடிக்க வேண்டாம்‌ என்று 


சொல்லவில்லையே! தண்ணீர்‌ குடித்துக்‌ 
தத வப தி்‌ தட்ட 
கொள்ளட்டும்‌” ' என்றார்‌ நம்பி. 
பாகவதர்‌ திரும்பி வந்து ராமானுஜரைத்‌ 
தண்ணீர்‌ பருகச்‌ சொன்னார்‌. ராமானுஜரும்‌ 
உயிர்‌ பிழைத்து, ஒரு மாதப்‌ பட்டினியை : 


முடித்துக்கொண்டு திருக்கோட்டியூர்‌ நம்பியிடம்‌ 
உபதேசம்‌ பெற்றார்‌. 

குருவிடம்‌ இப்படியும்‌ பக்திபூண்ட சீடர்கள்‌ நம்‌ 
நாட்டில்‌ இருந்திருக்கின்றனர்‌. 


ஜோ அனே அம்மோ ம மொட்ட ட டன. 


ZZ 


சகிக்கவில்லை. 


இந்தத்‌ தங்க 
கேட்டுக்‌ 


அதற்கு அந்த ஞானி, **எனக்கு எதற்காகத்‌ தங்க நாணயம்‌? யாராவது ஏழையைப்‌ 


பார்த்துக்‌ கொடு” ” என்றார்‌. 


தனவான்‌ இதைக்‌ கேட்டு ஆச்சரியப்பட்டார்‌. 


“இந்த ஞானியைப்‌ போன்ற ஏழை 


, பகம்‌ ம்‌ 
கிடையாது. இருந்தும்‌ யாராவது ஏழையாகப்‌ பார்த்துக்‌ கொடு என்று சொல்லுகிறாரே” என்று 


நினைத்துக்கொண்டார்‌. 


அவர்‌ ஞானியைப்‌ பார்த்து, **யாரை ஏழை என்கிறீர்கள்‌?” ” என்று கேட்டார்‌. 


ஏழை.” 


அத்தச்‌ சமயத்தில்‌ மேளச்‌ சப்தமும்‌ பாண்டு ஒலியும்‌ கேட்டன. 
பார்த்தார்கள்‌. தூரத்தில்‌ அந்த நாட்டு அரசன்‌ பவனி வருவது தெரிந்தது. 


**எவன்‌ , நீ கொடுக்கும்‌ பொற்காசுகளை விரும்பி வாங்கிக்கொள்கிறானோ அவன்தான்‌ 


இருவரும்‌ நிமிர்ந்து 


ஞானி அரசனைக்‌ குறிப்பிட்டு, **அதோ வருகிறானே; அவன்‌ ஓர்‌ ஏழை. அவனுக்கு உன்‌ 


பொற்காசுகளைக்‌ கொடு, வாங்கிக்‌ கொள்வான்‌” * 


அரசனுடைய பவனி அருகில்‌ வந்தது. 


என்றார்‌. 


னவான்‌ பொர்‌ i 3 i 
தத்‌ அன்த: ணிக்கை கொடுவ்பனாக்‌ க்‌ பாற்காசுகளை அரசனிடம்‌ நீட்டினார்‌. 


கொண்டான்‌. 


து அரசன்‌ முகம்‌ மலர்ந்து அதை வாங்கிக்‌ 


< 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌-- ஏப்ரல்‌ 1982 


உய யய ய ENN EYEE ENE EAE 


காந்தியடிகளின்‌ போன்மோழிகள்‌ 


© (சியை உணரும்‌ உறுப்பாகிய நாவைக்‌ கட்டுப்படுத்த வேண்டும்‌. 
ருரியைக்‌ கட்டுப்படுத்தாதவனால்‌ மிருக இச்சையையும்‌ கட்டுப்‌ 
படுத்த முடியாது என்பதை அனுபவத்தில்‌ கண்டிருக்கிறேன்‌. 
ருசியை அடக்குவது எளிதான காரியமன்று. ஆனால்‌, இச்சையை 
அடக்குவது ருசியை அடக்குவதோடு சம்பந்தப்பட்டுள்ளது. 


(ப ம் ப்ய்‌ 


என்‌ பொது வாழ்க்கையில்‌ பழிக்கு ப்‌ பழி வாங்கும்‌ சக்தி எனக்குப்‌ 
பல முறை கிடைத்திருந்தும்‌ நான்‌ அவ்விதம்‌ செய்யவில்லை. அவ்‌ 
விதம்‌ செய்யக்கூடாது என்று நண்பர்களுக்கும்‌ உபதேசம்‌ 
செய்தேன்‌. இந்தக்‌ கொள்கையைப்‌ பரப்புவதற்காகவே என்‌ 


வாழ்க்கை அர்ப்பணம்‌ செய்யப்பட்டி ருக்கிறது. 
அசோகா பாக்குத்தூள்‌ கம்பெனி பிரைவேட்‌ லிமிடெட்‌ 
"அசோகா பாக்டரி" தபால்‌ பெட்டி நெ. 37 0 2 
11/234, டாக்டர்‌ நஞ்ஜப்பா ரோடு 
கோயமுத்தூர்‌ - 641 018 


கக யய ana aU வவ வய வடு நர 
இர 


உய பப ய்ப்ப்பபுயுயுப்பு பப பாபு பப்பு பபா வபா ப ENE ப்‌ 


i 


அய யாபா யய பய யய பப பயா பாயா யய போய OT TT TTT மா 


STANDARD20 2330 MINI LORRY 
with new features — more value for money. 


Also available in other factory built body ranges as Delivery van— Utility 
van — Executive van— Ambulance— Mini-bus— School bus, etc. 


Manufactured by 


STANDARD MOTOR PRODUCTS 


OF INDIA LTD., 
134, Mount Road, Madras 600 002. 


ATTUNED 10 


PEOPLE'S 
ASPIRATIONS. 


ல்‌ 
ox 
\ 


United Bank of India 


வெளிநாடுகளுக்கு ஆண்டிச்‌ சந்தா விவரம்‌: இலங்கை (இந்திய நாணய ற்‌ ர்பில்‌ ப ரூ. 14 
யூ.எஸ்‌,ஏ. $5 பிற நாடுகள்‌ £ 2:5 ஆயுள்‌ சந்தா: யு. எஸ்‌, ஏ. -$ 70 ள்‌ £35: 
ர்‌ நா 1-20 


